மூதறிஞர்‌ இராஜாஜியும்‌ கழகமும்‌ 


. 1999ஆம்‌ ஆண்டில்‌ மதிப்புமிகு இராஜாஜி சென்னை மாநில 
முதலமைச்சராக விருந்தனர்‌. அவர்தம்‌ அன்பிற்குகந்த 
இரசிகமணி டி. கே. சிதம்பரநாத முதலியார்‌ அறநிலைய ஆணைய 
ராகத்‌ தியாகராய நகரில்‌ குடியிருந்தனர்‌. கழகத்‌ தலைவர்‌ 
வழக்குரைஞர்‌ ப. சிதம்பரம்‌ பிள்ளை, திவான்பகதூர்‌ 
பி. ஆவுடையப்ப பிள்ளை, கழகச்‌ செயலரும்‌ என்‌ அருமைத்‌ 
தமையனாருமான திருவரங்கனார்‌ ஆகிய மூவரும்‌ திரு முதலியார்‌ 
வீட்டிற்குச்‌ சென்றிருந்தனர்‌. அப்போது இராஜாஜி அங்கே 
வந்தனர்‌. அவரிடம்‌ திரு முதலியார்‌ என்‌ தமையனாரை 
அறிமுகப்படுத்தினர்‌. உடனே அவர்‌ ** இந்திய மொழிகளில்‌ 
வெளிவந்துள்ள நூல்களை யெல்லாம்‌ பார்க்கும்‌ வாய்ப்பு 
எனக்கு உண்டு அல்லவா ? கழகம்‌ தமிழ்‌ நூல்களை அச்சிட்டு 
உயர்ந்த கட்டடஞ்‌ செய்து அழகாய்‌ வெளியிடுவது போல 
இந்திய மொழிகள்‌ எதிலும்‌ எவரும்‌ தம்‌ நூல்களை வெளியிட 
வில்லை'' என்று கூறிக்‌ கழகத்தின்‌ பணியினைப்‌ பாராட்டித்‌ 
தமது மகிழ்ச்சியைத்‌ தெரிவித்தனர்‌. 

கவிமணி தேசிகவிநாயகம்‌ பிள்ளையின்‌ “மலரும்‌ மாலையும்‌” 
என்ற நூலில்‌ 10 படிகளை உயர்ந்த கட்டடஞ்‌ செய்து தருமாறு 
திரு முதலியார்‌ அனுப்பிவைத்தனர்‌. அவற்றைக்‌ கண்கவர்‌ 
வனப்பினவாய்‌ ரெக்சைன்‌ கட்டடஞ்‌ செய்து அனுப்பி 
வைத்தேன்‌. இராஜாஜி, கல்கி, இரசிகமணி முதலியோர்‌:ஆளுக்‌ 
கொரு படியினைப்‌ பெற்றுக்கொண்டு பாராட்டினர்‌. 


அவர்‌ ஆளுநர்‌ தலைவ (கவர்னர்‌ ஜெனரல்‌)ராக விருந்தபோது 
தியாகராய நகரிலுள்ள அவர்தம்‌ இல்லத்திலே யானும்‌ கழகத்‌ 
தலைவர்‌ திரு மு. காசிவிசுவநாதன்‌ செட்டியாரும்‌ அவரைக்‌ 
கண்டு வணங்கி உயர்ந்த கட்டடஞ்‌ செய்யப்பெற்ற சிலப்பதிகார 
மூலத்தை அன்பளிப்பாக வழங்கினோம்‌. அப்போதும்கழகப்‌ பதிப்பு 
முறையினைப்‌ பாராட்டினர்‌. அன்பர்‌ திரு மீ. ப. சோமுவிடம்‌ 
கழகத்‌ தொண்டைப்‌ பற்றிப்‌ பலமுறை சிறந்தெடுத்துப்‌ 
பேசியதுண்டு. 

வ ௬௦ 


திருவாசகமணி அவர்கட்குப்‌ 
பாராட்டு விழா 


திருவாசகமணி கே. எம்‌. பாலசுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ 65-வது பிறந்தகாள்‌ 
விழாவும்‌, அவரது சிவத்தொண்டின்‌ பாராட்டு விழாவும்‌ 
மயிலைக்‌ கபாலீசுரர்‌ கோயிலில்‌ நடைபெற்றபோது 
உயர்நீ திமன்ற நடுவர்‌ திரு. என்‌. கிருட்டிணசாமி ரெட்டியார்‌ 
திருவாசகமணிக்குப்‌ பொன்னாடை போர்த்திச்‌ சிறப்பித்தல்‌. 


பண்டித, வித்துவான்‌ 
ரா. நடேச நாயகர்‌ மறைவு 
[6பராசிரியர்‌, ௮. கி, பரந்தரமனூர்‌] 


சென்னைப்‌ பச்சையப்பன்‌ கல்லூரித்‌ துணைத்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியரும்‌ தமிழகப்‌ புலவர்‌ குழுவின்‌ உறுப்பினருமாகிய 
பண்டித, வித்துவான்‌ ரா. வ க்‌ 
நடேச நாயகர்‌ பரிதாபி 
ஆண்டு கார்த்திகைத்‌ 
திங்கள்‌ 27ஆம்‌ நாளுக்குச்‌ 
சரியான 1972ஆம்‌ ஆண்டு 
திசம்பர்த்‌ திங்கள்‌ 12ஆம்‌ 
நாள்‌ செவ்வாய்க்கிழமை 
மாலை 4-15 மணியளவில்‌ 
காலமானார்‌. இவர்‌ தொல்‌ 
காப்பியம்‌, நன்னூல்‌, வீர 
' சோழியம்‌, இலக்கணக்‌ 
கொத்து, தொன்னூல்‌ 
ஆகிய இலக்கண நூல்களை 
நன்கு பயின்று தமிழிலக்‌ 
கணத்தில்‌ சிறந்து விளங்‌ 
கியவர்‌ ; ஐம்பெருங்காப்‌ 
பியங்களுள்‌ ஒன்றான 
சிந்தாமணியிலும்‌ தனிப்பற்று மிகுந்து அதனை நன்கு பயின்‌ 
றவர்‌ ; கவிதை இயற்றுவதிலும்‌ வல்லவர்‌ ; சைவசித்தாந்த 
சாத்திரத்திலும்‌ பயிற்சி மிக்கவர்‌. 
வரலாறு : 

நாயகர்‌, சென்னைச்‌ சூளையைச்‌ சேர்ந்ததும்‌ சண்டமாருத 
சமயக்‌ கோளரி சோமசுந்தர நாயகர்‌ வசித்து வந்ததுமாகிய 
அவதானம்‌ பாப்பையர்‌ வீதியிலுள்ள ஒரு வீட்டில்‌ 24-9-1900 
இல்‌ பிறந்தார்‌. இவர்‌ தந்தையார்‌ இராசு நாயகர்‌ ; தாயார்‌ 
பூங்காவனம்‌ அம்மையார்‌. தங்கள்‌ வீட்டிற்கு எதிரில்‌ இருக்கும்‌ 
நடராசர்‌ கோயில்‌ முதல்‌ குடமுழுக்கு விழா நடந்த அன்று 
பிறந்ததால்‌ பெற்றோர்கள்‌ வைணவர்களாயிருந்தும்‌ வேறுபாடு 
கருதாது இவருக்கு நடேசன்‌ என்று பெயர்‌ இட்டார்கள்‌. 
இவர்‌ வளர்ந்து சிறிது பயின்று சென்னைக்‌ கர்னாட்டிக்‌ பக்கிங்‌ 
காம்‌ பஞ்சாலையில்‌ தச்சுத்‌ தொழிலாளியாய்‌ வேலை செய்து 
வந்தார்‌. கல்வியில்‌ ஆர்வம்‌ மிகுந்து, புரசை வைக்கோற்‌ 
காரன்‌ தெருவில்‌ உள்ள மாநகராட்சிப்‌. பள்ளியில்‌ திரு. மாசிலா 
மணி, முதலியாரால்‌ நடத்தப்பட்டு வந்த இரவுப்‌ பள்ளியில்‌ 


அமரர்‌ மூதறிஞர்‌ இராஜாஜி 
தோற்றம்‌: 8-12-1878 மறைவு: 25-12-1972 


£ வள்ளுவர்‌ கண்ட அரசியல்‌ 2 
மதுரைப்‌ பல்கலைக்கழகக்‌. கருத்தரங்கு 


மதுரைப்‌ பல்கலைக்கழகத்‌ திருக்குறள்‌ ஆய்வகத்தின்‌ 
சார்பில்‌ வள்ளுவர்‌ கண்ட அரசியல்‌' என்னும்‌ பொருள்‌ பற்றி 
திச. 31, சன. 1 ஆகிய இரு நாட்களிலும்‌ கருத்தரங்கு 
நடைபெற்றது. இதனை மதுரை தல்லாகுளத்திலுள்ள 
பல்கலைக்கழகக்‌ கட்டிடத்தில்‌ மதுரைப்‌ பல்கலைக்கழகத்‌ துணை 
வேந்தர்‌ டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ தலைமை தாங்கி நடத்தினார்‌: 
மதுரையிலும்‌ சென்னையிலுமுள்ள பேரறிஞர்கள்‌ 
டாக்டர்கள்‌ எம்‌. முத்துராமன்‌, கே. வி. இராமன்‌, நா. சுப்பிர 
மணியம்‌, டி. முருகரத்தனம்‌, இரா. சாரங்கபாணி, திருவா 
ளர்கள்‌ பு. ரா. பக்கிரிசங்கர்‌, பி. சூரியநாராயணன்‌, எஸ்‌. சுப்பிர 
மணியம்‌, ஜி. சுந்தரமூர்த்தி, அ. ச. ஞானசம்பந்தம்‌, 
அ.. மு. பரமசிவானந்தம்‌ முதலியோர்‌ இதில்‌ கலந்து 
கொண்டனர்‌. 
பல்கலைக்கழகத்‌ திருக்குறள்‌ ஆய்வகம்‌ கேட்டுக்கொண்ட 
தற்கிணங்க மதுரையிலுள்ள சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகக்‌ கிளை “திருக்குறள்‌ அரிய நூல்‌ காட்சி'யைக்‌ கருத்‌ 
தரங்கினையொட்டி அமைந்திருந்தது. இதில்‌ குறளின்‌ 
பல்வேறு உரைகள்‌, மூலங்கள்‌, மொழிபெயர்ப்புக்கள்‌, குறள்‌ 
நூலாசிரியர்களின்‌ படங்கள்‌ முதலியவை இடம்‌ பெற்றன. 
இவை அனைத்தும்‌ சென்னை மறைமலையடிகள்‌ நூல்‌ நிலையத்தி 
லுள்ள தொகுப்பாகும்‌. இவ்வரிய நூல்‌ காட்சியைக்‌ கண்டு 
களித்த பேராசிரியப்‌ பெருமக்களின்‌ பாராட்டுரைகள்‌ 
வருமாறு : 
வரலாற்று முறைமையில்‌ வள்ளூவர்‌ நூல்‌ வெளியீடுகள்‌, 
கையேடுகள்‌ ஆசய அனைத்தும்‌ இக்காட்சியில்‌ வைத்திருப்பதோடு, 
பிற மொழிகளில்‌ வெளியிடப்பட்டுள்ள குறள்‌ வெளியீட்டையும்‌ 
பொதுமக்கள்‌ பார்த்துத்‌ தங்கள்‌ பாரம்பர்யம்‌ எத்தகையது என உணரச்‌ 
செய்துள்ள சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தினைப்‌ பெரிதும்‌ 
போற்றுகின்றேன்‌. பாராட்டுகின்றேன்‌. 
இராம. சண்முகம்‌; உதவிப்‌ பேராசிரியர்‌, திராவிட மொழிப்‌ 
பிரிவு, மதுரைப்‌ பல்கலைக்கழகம்‌, 81-18-78, 


பரல்‌-௬] திருக்குறள்‌ பணியே கழகத்தின்‌... பணி ௩௦௪ 


இலக்கியமாய்‌ இலங்குந்‌ திருக்குறளைக்‌ கற்றுக்‌ கற்றபடி நடந்து 
நல்வாழ்வு பெறுதல்‌ . வேண்டுமென்ற நன்னோக்கத்தோடு 
“திருக்குறள்‌ நூறு', “திருக்குறள்‌ இருநூறு, “திருக்குறள்‌ 
முந்நூறு” என்னும்‌ மூன்று நூல்களை வெளியிட வேண்டு 
மென்ற விருப்பம்‌ விளைந்தது. 1948ஆம்‌ ஆண்டில்‌ “திருக்குறள்‌ 
நூறு” பொழிப்புரை அருஞ்சொற்‌ பொருள்‌ விளக்கத்துடன்‌ 
12,9 செ. மீ. அளவில்‌ அச்சிடப்பெற்று வெளிவந்தது. 
தொடர்ந்து சில பதிப்புகளும்‌ வெளியிடப்பெற்றன. 1947இல்‌ 
திருக்குறள்‌ இருநூறும்‌ முன்னதைப்போல்‌ வெளியிடப்‌ 
பெற்றது. திருக்குறள்‌ முந்நூறு மட்டும்‌ எண்ணியபடி 
வெளியிடப்பெறவில்லை. 


திருக்குறள்‌ 50, 60, 70, 80, 100 


1947ஆம்‌ ஆண்டில்‌ தமிழகவரசுக்‌ கல்வித்துறை அமைச்ச 
ராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற என்‌ பெருமதிப்புக்குரிய 
பேரன்பர்‌ மாண்புமிகு தி. சு. அவிநாசிலிங்கஞ்‌ செட்டியாரவர்கள்‌ 
பள்ளிகளில்‌ திருக்குறளை மாணவர்கள்‌ பயிலும்‌ பொருட்டு 
முதற்படிவ (1051-1000) முதல்‌ பள்ளியிறுதி வரை ஒவ்வொரு 
படிவத்திலும்‌ அதனைக்‌ கட்டாயப்‌ பாடமாகப்‌ பாடத்திட்டத்தில்‌ 
அமைக்கும்படி ஆணை பிறப்பிக்கச்‌ செய்தனர்‌. திருக்குறள்‌ 
அறத்துப்பால்‌, பொருட்பால்‌ 1080 பாடல்களிலிருந்து ஒன்று 
முதல்‌ ஐந்து படிவங்கட்கும்‌ முறையே 50, 60, 70, 80, 100 
திருக்குறட்‌ பாக்களைத்‌ தேர்ந்தெடுத்துப்‌ பாடமாக அமைத்துத்‌ 
திருக்குறள்‌ பாட அட்டவணையினை அரசினர்‌ வெளியிட்டனர்‌. 
அவ்வட்டவணையின்படி கழகம்‌ முதல்‌ ஐந்து படிவங்கட்கும்‌ 
திருக்குறட்‌ பாக்களுக்குத்‌ தெளிபொருள்‌ விளக்கம்‌ எழுதித்‌ 
தனித்தனி நூலாக 18/12 செ. மீ. அளவில்‌ வெளியிட்டது. 
ஆட்சி மாறியதும்‌ அந்தப்‌ பாடத்திட்டம்‌ கைவிடப்பட்டது. 
எனினும்‌, ஒவ்வொரு வகுப்புப்‌ பாடப்புத்தகத்திலும்‌ ஒருசில 
குறட்பாக்கள்‌ மட்டும்‌ இடம்‌ பெறுவதுண்டு. 


திருக்குறள்‌ குறுந்திரட்டு, திருக்குறள்‌ பெருந்திரட்டு 


முதல்‌ வகுப்பிலிருந்து தொடர்ந்து பள்ளியில்‌ பயிலும்‌ 
மாணவர்கட்குப்‌ பயன்படும்‌ பொருட்டு முதல்‌ மூன்று படிவங்கட்‌ 
குரிய மூன்று நூல்கள்‌ ஒரு, தொகுதியாக்கித்‌ “திருக்குறள்‌ 
குறுந்திரட்டு' எனவும்‌, முதல்‌ ஐந்து படிவங்கட்குரிய ஐந்து 
நூல்கள்‌ மற்றொரு தொகுதியாக்கித்‌ “திருக்குறள்‌ பெருந்திரட்டு' 
எனவும்‌ தனித்தனிக்‌ கட்டடஞ்‌ செய்து வெளியிடப்பெற்றன. 


செய்தித்தாள்‌ காட்சியகம்‌ 

உலகத்தில்‌ செய்தித்தாள்கட்கென்று அமைந்துள்ள 
ஒரே காட்சியகம்‌ (1806) மேற்கு செர்மனியில்‌ உள்ளது. 
ஆலந்து - பெல்சியம்‌ நாடுகளின்‌ எல்லைக்கருகிலுள்ள ஆச்‌ 
சென்‌ மாநிலத்தில்‌ சார்லெமாங்கே என்னும்‌ நகரம்‌ உள்ளது. 
அங்குதான்‌ இந்தச்‌ செய்தித்தாள்‌ காட்சியகம்‌ உள்ளது. 
உலகத்தின்‌ மிகப்‌ பெரிய செய்தித்தாள்‌-—மிகச்‌ சிறிய செய்தித்‌ 
தாள்‌--மிகப்‌ பழைய செய்தித்தாள்‌ - அண்மையில்‌ பட்டிலேயே 
அச்சடிக்கப்‌ பெற்று வெளிவந்துள்ள தாள்‌ என்று இவ்வாறு 
பலவகையான செய்தித்‌ தாள்கள்‌ 1882 இல்‌ தொடங்கப்‌ பெற்ற 
இக்காட்சியகத்தில்‌ உள்ளன. 80 பல்வேறு மொழிகளில்‌ 
வெளியான 1,20,000 தாள்களை இக்காட்சியில்‌ காணலாம்‌. 
இங்கு எல்லாருடைய கவனத்தையும்‌ ஈர்ப்பது முழுவதும்‌ 
சிவப்பு மையால்‌ அச்சிடப்பெற்ற 19 மே 1849 நாளுக்குரிய 
செய்தித்தாளாகும்‌. அதன்‌ முதல்‌ பக்கத்தில்‌ அத்தாளிகையீன்‌ 
ஆசிரியரான கார்ல்‌ மார்க்ஸ்‌ சுடப்பட்ட செய்தி வெளி 
வந்துள்ளது. | 

இந்த ஆச்சென்‌ செய்தித்தாள்‌ காட்சியகம்‌ “ஆஸ்கர்‌ வான்‌ 
பார்க்கென்பெக்‌” (Oskar von Forckenbeck) என்ற தனி மனித 
ருடைய வாழ்க்கைக்‌ கனவும்‌ வாழ்வுப்‌ பணியுமாகும்‌. பொழுது 
போக்காக இப்பணியைத்‌ தொடங்கிய அவர்‌ இறுதியில்‌ தம்‌ 
உடைமை முழுவதையும்‌ இக்காட்சியகத்துக்கே எழுதி 
வைத்தார்‌. ஒரு தாளின்‌ முதல்‌ இதழ்‌, இறுதியில்‌ வெளியான 
இதழ்‌, இடையிடை வெளிவந்த சிறப்பு இதழ்கள்‌, ஆண்டு 
மலர்கள்‌ ஆகியவற்றைத்‌ தொகுப்பதே அவர்‌ நோக்கம்‌, 

இதற்காக அவர்‌ 91 ஆண்டுகள்‌ உலகத்தின்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ பயணஞ்செய்து செய்தித்தாள்‌ வெளியீட்டாளர்‌ 
களையும்‌ ஆசிரியர்களையும்‌ பார்த்து அவர்கள்‌ கொடுத்த 
தாள்களையெல்லாம்‌ சேர்த்தார்‌. நியூசிலாந்திலும்‌ கேப்‌ டவுனி 
லும்‌ பொழுதுபோக்காகத்‌ தொகுத்து வைத்திருந்த செய்தித்‌ 
தாள்‌ தொகுப்புக்களை விலைக்கு வாங்கினார்‌. 1895 இல்‌ அவர்‌ 
மறைவுக்குழன்‌ ஆச்சென்‌ மாநில அரசிடம்‌ இக்‌. 
காட்சியகத்தை ஒப்படைத்தார்‌. அந்தாளிலிருந்து அவ்வரசே 
இக்காட்சியகத்தைப்‌ பொருட்செலவிட்டுப்‌ பாதுகாத்து 
வருகிறது. 

காட்சியகத்தில்‌ ஒரு பகுதி நூலகம்‌; அதில்‌ செய்தித்‌ 
தாள்களின்‌ வரலாறு பற்றிய 18,000 நூல்கள்‌ உள்ளன. ஒரு 
பட்டியல்‌ அறை, மூன்று காட்சி அறைகள்‌ அப்பகுதியில்‌ 
உள்ளன. அவ்வப்பொழுது அரிய செய்தித்தாள்களைக்‌ 
காட்சியாக அக்காட்சியகத்தினர்‌ அமைக்கின்‌ றனர்‌. 


ட்‌. 


இ 


௩ 


பரல்‌-௫] ? மதிப்புரை ங்க. 


இதிலிருந்து தாய்மொழியிலுள்ள நூல்களைப்‌ படித்துப்‌ பயன்‌ 
பெறும்‌ பழக்கம்‌ ஈம்‌ பள்ளிச்சிறாரிடம்‌ மிக மிக ௮ருக்‌ காணப்படுகிற 
தென்றும்‌, இந்கிலையினை மாற்றிக்‌ காலத்திற்‌ கேற்ற புதிய நூல்களைப்‌ 
பள்ளி நூலகங்களில்‌ வாற்கிவைத்து அவற்றைப்‌ படிக்கும்‌ பழக்கத்தை 
மாணவரிடையே வளர்த்தல்‌ வேண்டும்‌ என்றும்‌ கருதப்படுகிறது. , 


புலியைக்‌ காப்பாற்றுங்கள்‌! 


புலியைக்‌ காப்பாற்றுவதா / இஃதென்ன விந்தை என்று எண்ணு 
இறீர்களா? ஆம்‌; கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவின்‌ தேசீய 
காட்டுவிலங்கு சிங்கம்‌ என்று அரசினர்‌ கடைப்பிடித்து வந்த கொள்கை 
மாற்றப்பட்டு, இனிப்‌ புலிதான்‌ தேசீய விலங்கு என்று முடிவு செய்யப்‌ 
பட்டுள்ளது. இதற்குக்‌ காரணம்‌, சிங்கம்‌ குஜராத்தில்‌ மட்டும்‌ காணப்‌ 
படுகிறதேயன்றிப்‌ பிற மாகிலங்களில்‌ அதிகமாகக்‌ காணப்படுவதில்லை. 
மேலும்‌ சிங்கங்களின்‌ தொகை அருகியும்‌ புலிகளின்‌ தொகை பெரு௫யும்‌ 
வருகிறது. எனவே, புலிகளின்‌ தொகை குறையாமல்‌ பார்த்துக்கொள்ள 
(புலிகளைக்‌ காப்பாற்றுங்கள்‌' என்கிறார்‌ நடுவண்‌ அரசின்‌ அமைச்சர்‌ 
கரண்‌ சிங்‌. ்‌ 


ல 


மதிப்புரை 
தமிழம்‌ (தனித்தமிழ்த்‌ திங்களிதழ்‌) 


[ஆசிரியர்‌ : உலக முதல்வி, 17, நாகப்ப முதலி தெரு, சென்னை-12 
விலை: 50 காசு] 


மொழி ஞாயிறு ஞா. தேவநேயப்பாவாணர்‌ அவர்களின்‌ படத்தை 
முகப்பில்‌ கொண்டு முதல்‌ இதழாக வெளிவந்திருக்கும்‌ இத்திங்களிதழ்‌ 
அதன்‌ பெயருக்கேற்பத்‌ தனித்தமிழ்‌ மணமும்‌ தமிழ்‌ இனப்பற்றும்‌ 
தமிழகப்பற்றும்‌ ஒருங்கு திரண்டு நல்லதோர்‌ இலக்கிய அரசியல்‌ 
குமுகாய மலராக மலர்ந்துள்ளது எனலாம்‌. தமிழக அறிஞர்கள்‌ பலரின்‌ 
நல்வாற்த்துக்களுடன்‌ வெளிவர்திருக்கும்‌ இவ்விதழ்‌ இன்றைய தமிழ 
கத்தின்‌ உள்ளக்‌ கிளர்ச்சியின்‌ எதிர்‌ ஒலியும்‌ ஒளியுமாகும்‌. தேவநேயப்‌ 
பாவாணர்‌, பெருஞ்‌சித்திரனார்‌, மகிழரசன்‌, அப்பாத்துரையார்‌, டாக்டர்‌ 
சஞ்சீவி, புலவர்‌ அறிவுஜளி,. திருமலை முத்துசுவாமி, பெரும்புலவர்‌ 
மே. வீ. வேணுகோபாலனார்‌, ௮. ௫, பரந்தாமனார்‌, 8. இராமலிங்கனார்‌, 
செம்பியன்‌ மற்றும்‌ பல புலவர்‌ பெருமக்களின்‌ கட்டுரைகளும்‌ 
கவிதைகளும்‌ இவ்விதழைச்‌ சிறப்பிக்கின்றன. பயனுள்ள எடு. படித்துப்‌ 
பாருங்கள்‌. 
ஆராய்ச்சி 

பாளயங்கோட்டையிலிருந்து தமிழறிஞர்‌ திரு, என்‌. டி, 
வானமாமலை, பி. ஏ. எல்‌. டி. அவர்களை ஆசிரியராகக்கொண்டு இது 
காலாண்டு இதழாக வெளிவருகின்றது. தமிழ்மொழி, இலக்கியம்‌, இனம்‌ 
பற்றிய ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ மட்டுமே இவ்விதழில்‌ வெளி 
வருஇன்றன. அவ்வப்பொழுது ஆங்கிலக்‌ கட்டுரைகளும்‌, இலக்கியத்‌ 
இறனாய்வாளர்கள்‌, இக்காலப்‌ புதினம்‌, சிறுகதை, கவிதைகள்‌ பற்றிய 


பிற பதிப்பாளரின்‌ புதிய வெளியீடுகள்‌ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு--டாக்டர்‌ மு. வரதராசன்‌ 

தமிழ்‌ இலக்கியத்தின்‌ சுவையான நீண்டகால வரலாற்றினைச்‌ 
சுருங்கச்‌ சொல்லி விளங்கவைக்கும்‌ முறையில்‌ டாக்டர்‌ மு. வ. 
அவர்கள்‌ இந்நூலின்கண்‌ எடுத்துரைக்கிறார்‌. இலக்கிய ஆராய்ச்சி 
யாளர்க்குப்‌ பெரிதும்‌ பயன்படத்தக்க அரிய நூல்‌. ரூ. 12 00 
தமிழர்‌ மதம்‌_ தேவநேயப்‌ பாவாணர்‌ 

இந்‌ நூலின்கண்‌ மொழிப்‌ பேரறிஞர்‌ தேவநேயப்‌ பாவாணர்‌ 
அவர்கள்‌ தனித்தமிழ்‌ மதம்‌ யாது என்பது. பற்றியும்‌ ஆரியக்‌ 
கலப்பால்‌ தமிழர்தம்‌ கலை, நாகரிகம்‌, மதம்‌ இன்னபிற எங்ஙனம்‌ 
திரிபுற்றன என்பது பற்றியும்‌ நன்கு விளக்குகிறார்‌. ரூ.6 25 
நான்கண்ட ஜெர்மனி--மேரி மாசிலாமணி, எம்‌.எ., எல்‌.டி. 

இந்நூலின்கண்‌ ஜெர்மனியில்‌ அம்மையார்‌ கண்ட காட்சிகள்‌, 
பெற்ற பயணப்‌ பட்டறிவுகள்‌, கற்ற வரலாறுகள்‌, கேட்ட செய்திகள்‌ 
இன்ன பிற அழகாகத்‌ தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. ரூ. 4 50 
நூல்கவுணர்வு--வே. தில்லைநாயகம்‌, எம்‌.ஏ., எம்‌. எல்‌,எஸ்‌., பி.டி. 

இந்‌ நூலின்கண்‌, நூல்களின்‌ தோற்றம்‌ வரலாற்றுக்கண்‌ கொண்டு 
ஆராயப்பட்டுள்ளது. நாலகவுணர்வு பெறவும்‌ நூலகங்களின்‌ 
பண்டைய இன்றைய நிலைகளை அறிந்து மகிழவும்‌ இந்நூல்‌ பெரிதும்‌ 
பயன்படும்‌. ரூ.6 00 
Kamban—S. Maharajan 

ஆங்கிலத்தில்‌ எழுதப்பட்டுள்ள இந்நூலில்‌ கம்பரைப்‌ பற்றிய 
ஆராய்ச்சி, கம்பராமாயணம்‌ ஆறு காண்டங்களின்‌ சுருக்கம்‌ ஆகியன 
தக்க மேற்கோள்களுடன்‌ எழுதப்பட்டுள்ளன. ரூ. 2 50 
டாக்டர்‌ ராஜா சர்‌ முத்தைய செட்டியார்‌ 

-— ஆறு அழகப்பன்‌, எம்‌ ஏ. எம்‌.லிட்‌. 

டாக்டர்‌ ராஜா சர்‌ முத்தைய செட்டியாரவர்களின்‌ வாழ்க்கை 
வரலாறு, அவர்தம்‌ பண்பாடு, கல்வி, அரசியல்‌ ஆகிய துறைகளில்‌ 
அவர்‌ ஆற்றியுள்ள பணிகள்‌ ஆகியன இரந்நூலின்கண்‌ மிக நன்றாக 
அமைந்துள்ளன. படங்கள்‌ பல நிறைந்த அழகிய பதிப்பு. ௬. 5 00 
llango Adigal—Dr. M. Varadarajan 

சிலப்பதிகாரத்தினை இயற்றிய இளங்கோவடிகளின்‌ சீரிய வரலாற்‌ 
றினைச்செவ்வனேதொகுத்து ஆங்கிலத்தில்கூறியுள்ளார்‌ இந்‌ நூலாசிரியர்‌. 
இலக்கிய ஆராய்ச்சியாளர்க்குப்‌ பயன்படத்தக்க அரிய நூல்‌. ரூ. 4 50 
History of the Indian and Indonesian Art 

— Ananda Coomarasamy 60 00 


Introduction to the Indian Art 
— Ananda Coomarasamy 40 00 


௨௯௦. செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-௪௭ 


விலகித்‌ திருச்செங்கோட்டில்‌ ஆசிரமம்‌ ஒன்றமைத்துக்‌ கொண்டு 
ஆக்கப்பணிகள்‌ பலவற்றை ஆற்றிவந்தார்‌. 

1930இல்‌ காந்தியடிகள்‌ உப்புச்சட்ட எதிர்ப்பு இயக்கம்‌ 
நடத்தியபோது இராஜாஜி அவர்கள்‌ திருச்சியிலிருந்து 
வேதாரணியத்திற்குக்‌ கால்நடையாகப்‌ புனிதச்‌ செலவு மேற்‌ 
கொண்ட குழுவிற்குத்‌ தலைமை தாங்கிச்‌ சென்றார்‌. அங்குக்‌ 
காவலரால்‌ சிறைப்பிடிக்கப்‌ பெற்றுத்‌ தண்டனை ஏற்றார்‌. 

1937இல்‌ சென்னையில்‌ நிறுவப்பட்ட முதல்‌ காங்கிரசு 
அமைச்சரவையில்‌ இராஜாஜி முதல்வராகப்‌ பொறுப்பேற்றுத்‌ 
தமது ஒப்பற்ற ஆட்சித்திறனை வெளிப்படுத்‌ தினார்‌. 

1942இல்‌ கருத்து வேறுபாட்டால்‌ காங்கிரசை விட்டு 
விலகிய இராஜாஜி அவர்கள்‌ மீட்டும்‌ 1946இல்‌ காங்கிரசில்‌ 
சேர்ந்து நடுவணரசின்‌ இடைக்கால அமைச்சரவையில்‌ இடம்‌ 
பெற்றுப்‌ பணியாற்றினார்‌. 


1947 ஆகஃச்டு 15ஆம்‌ நாள்‌ இந்திய நாடு விடுதலை 
பெற்றது. அதையொட்டி யெழுந்த வகுப்புக்‌ கலவரத்தின்‌ 
விளைவாக மேற்கு வங்கம்‌ மிகவும்‌ குழப்பநிலைக்குள்ளாயிற்று. 
அந்நிலையில்‌ இராஜாஜி அவர்கள்‌ மேற்குவங்க ஆளுநர்‌ 
பதவியை ஏற்று வகுப்பு ஒற்றுமை நேர்தற்கு வழி செய்தார்‌. 
அதன்‌ பின்னர்‌ 1948இல்‌ ஆளுநர்களின்‌ தலைவர்‌ (கவர்னர்‌ 
ஜெனரல்‌) பதவியை யேற்று இந்தியா குடியரசு நிலையை 
எய்திய 1950 வரை அப்பதவிக்குப்‌ பெருமையுண்டாகும்‌ 
வகையில்‌ விளங்கினார்‌. 


1950இல்‌ குடியரசுத்‌ திட்டம்‌ நடைமுறைக்கு வரலாயிற்று. 
குடியரசுத்‌ தலைவராகத்‌ திரு. இராசேந்திரபாபு அவர்கள்‌ அமர்த்‌ 
தப்பெற்றார்கள்‌. இராஜாஜி அவர்கள்‌ நடுவணரசின்‌ உள்துறை 
அமைச்சராகச்‌ சிறிது காலம்‌ பணியாற்றிவிட்டுச்‌ சென்னை 
திரும்பினார்‌. அதுமுதல்‌ சென்னையிலேயே நிலையாகத்‌ தங்கி 
இலக்கியத்‌ துறைக்குப்‌ பெரும்பணி இயற்றத்‌ தொடங்கினார்‌. 
“சக்கரவர்த்தித்‌ திருமகன்‌” “வியாசர்‌ விருந்து' என்னும்‌ இரு 
பெரு நூல்களை வெளியிட்டுப்‌ பெரும்‌ புகழ்‌ பெற்றார்‌. 
திருக்குறளை ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்துச்‌ சிறப்பெய்‌ 
தினார்‌. அல்லாமலும்‌ கதையென்றும்‌ கட்டுரையென்றும்‌ பற்பல 
சிறு சிறு நூல்களின்‌ மூலமும்‌ அரிய இலக்கியத்‌ தொண்டு 
புரிவாராயினர்‌. 

1952 பொதுத்‌ தேர்தலில்‌ சென்னை மாநிலத்தில்‌ 
எந்தக்‌ கட்சியும்‌ பெரும்பான்மைபெற வியலாமற்‌ போயிற்று. 
ஆகவே, அமைச்சரவை நிறுவுவதில்‌ இடர்ப்பாடுண்டாயிற்று. 


தக. பட 


இராஜாஜி பற்றிய கருத்துரைகள்‌ 


[மூதறிஞர்‌ இராஜாஜியின்‌ மறைவினையொட்டிப்‌ பெருமக்கள்‌ பலர்‌ 
வெளியிட்டுள்ள இரங்கற்‌ செய்திகளினின்று திரட்டப்‌ பட்டுள்ள சல 
இன்‌ நியமையாக்‌ கருத்‌ துரைகள்‌ மட்டுமே ஈண்டுத்‌ தரப்பட்டுள்ளன. ] 


நாட்டு வாழ்வில்‌ பலவித பதவிகளில்‌ அமர்ந்து கண்ணீயத்துடனும்‌ 
திறமையுடனும்‌ பணியாற்றியவர்‌ இராஜாஜி. இறந்த அரசியல்‌ தலைவர்‌, 
நாட்டுப்‌ பற்றாளர்‌ ; தள்ளாத வயதிலும்‌ உள்நாட்டு அரசியலுக்கும்‌ 
அனைத்து நாட்டு அராயலுக்கும்‌ தெளிவான கருத்துரைகளை வழங்கு 
யவர்‌. பயன்‌ கருதாமல்‌ தம்‌ கருத்துக்களைத்‌ துணிவுடன்‌ எடுத்துரைத்‌ 
தவர்‌ 


--இந்தியக்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ வி. வி. கிரி. 


ஆட்சித்‌ இறனும்‌ ஆழ்ந்த நுண்ணறிவும்‌, எதிர்ப்புக்‌ கஞ்சாது 
தமக்குச்‌ சரியெனப்‌ பட்டதைத்‌ துணிடவுன்‌ கூறும்‌ இயல்பும்‌ பெற்‌ 

றிருந்தார்‌ இராஜாஜி, ந 
இந்தியத்‌ தலைமை அமைச்சர்‌ இந்திரா காந்தி. 


இராஜா ஜியின்‌ மறைவினால்‌ நிலையிற்றிரியா அரசியல்‌ சிந்தனையாளர்‌ 
ஒருவரை உலகமும்‌ பழுத்த அரசியல்‌ சூழ்ச்சியாளர்‌ ஒருவரை இந்தியா 

வும்‌ இழந்துவிட்டன. 
வங்க தேசத்‌ தலைவர்‌ அபுசையத்‌ செளத்திரி. 


இராஜாஜியின்‌ மறைவினால்‌ இந்தியாவும்‌ உலகமும்‌ மாபெரும்‌ 
மெய்யறிவாளரும்‌, அரயெல்‌ சூழ்ச்சியாளருமான ஒருவரை இறந்து 
விட்டன. 


அமெரிக்கக்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ நிக்சன்‌. 


அரசியல்‌ நுண்ணறிவும்‌, பெருந்தன்மையும்‌, பிறருடைய 
சிந்தனைகளை ஊடுருவி ஆராயும்‌ அறிவாற்றலும்‌ உடையவர்‌ இராஜாஜி. 
அவருக்கு ஈடு காண்பது அரிது. 


தமிழக ஆளுநர்‌ கே. கே. ஷா. 


இராஜாஜி இல்லாதிருந்தால்‌ மகாத்மா காந்தியே இருந்திருக்க 
மாட்டார்‌; காங்கிரசே இருந்திருக்காது. சமுதாயத்‌ துறையில்‌ 
மாபெரும்‌ £ர்‌திருத்தம்‌ செய்த பெருமை இராஜாஜிக்குத்தான்‌ உண்டு. 
தமிழ்நாட்டில்‌ ஒப்பிலா த மணியாய்‌ வாழ்ந்து அரும்‌ பெரும்‌ செயல்களைச்‌ 
செய்தவர்‌ இராஜாஜி. 


பெரியார்‌ ஈ. வே. ரா, 


காந்திஜிக்கு அடுத்த டியாக பெருமதிப்பு வாய்ந்த நாட்டுத்‌ தலைவர்‌ 
இராஜாஜி. தமது வாழ்க்கையில்‌ அனைத்துலக அரசியல்‌" சிக்கல்களில்‌ 
அணிந்த--அச்சமற்ற கொள்கையைக்‌ கடைப்பிடித்தவர்‌, மனச்‌ 
சான்றின்‌ காப்பாளர்‌ எனக்‌ காந்தியடிகளினாலேயே புகழ்ந்துரைக்கப்‌ 
பெற்றவர்‌ ; அற வாழ்க்கையில்‌ பெரிதும்‌ ஈம்பிக்கையுடையவர்‌. பொது 
வாழ்வில்‌ ஈடுபடுபவர்களிடம்‌ உயரிய கண்ணியத்தை எதிர்பார்த்தார்‌. 


தலைவர்‌ காமராஜர்‌. 


௨௪௮ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-௪௭ 


1940ஆம்‌ ஆண்டில்‌ சென்னைக்‌ கிளை நிலையத்தில்‌ தலைமை 
எழுத்தராகவிருந்த திரு சுப்பராயலு நாயுடு பள்ளிக்‌ கல்வி 
இயக்குநரலுவலகத்தில்‌ கழகப்‌ பாடநூல்களைச்‌ சேர்ப்பிக்கும்‌ 
பொருட்டுப்‌ போயிருந்தார்‌. அப்போது மேற்பார்வையாளராக 
விருந்த திரு கலியாணராமையரிடம்‌ கழகம்‌ வெளியிட்ட 
ருக்குறள்‌ நாட்குறிப்பை அன்பளிப்பாக வழங்கினர்‌. 
அதனைக்‌ கண்டதும்‌ அவர்‌ மிகவும்‌ வியந்து மகிழ்ந்து திருக்‌ 
குறள்‌ நாட்குறிப்பு வெளியிட வேண்டுமென்னுங்‌ கருத்து 
உங்கட்கு எவ்வாறு தோன்றியது என்று கேட்டனராம்‌. 
அதற்கு “எங்கள்‌ முகவர்‌ திருக்குறளில்‌ மிகவும்‌ ஈடுபாடு 
உடையவர்‌ ; நாட்குறிப்பின்வழித்‌ திருக்குறளைப்‌ பரப்புதல்‌ 
வேண்டும்‌ என்று 1932 முதல்‌ கழகவழித்‌ திருக்குறள்‌ நாட்‌ 
குறிப்பை வெளியிட்டு வருகின்றனர்‌” என்று திரு நாயுடு 
கூறினாராம்‌. அதைக்‌ கேட்டதுமே அவர்‌ தமது பாராட்டினை 
அஞ்சல்‌ அட்டையில்‌ எழுதி எனக்கு அனுப்பி வைத்தனர்‌. 
கழகத்தின்‌ பணிகளுக்குத்‌ தம்மால்‌ ஒல்லும்‌ உதவிகளை 
யெல்லாம்‌ மனமுவந்து செய்வதாகக்‌ கூறி அங்ஙனமே செய்து 
வந்தார்‌. மேலும்‌, அதுமுதல்‌ அவர்‌ என்னிடம்‌ மிகுந்த அன்பு 
காட்டி வந்தனர்‌. ஒருநாள்‌ தமது இல்லத்துக்கு வருமாறு 
என்னை அழைப்பித்து விருந்து அளித்தனர்‌. என்‌ அன்பர்க 
ளாகிய தகுதியுடைய தமிழ்ப்புலவர்‌ சிலரைத்‌ தேர்வாளராக 
அமர்த்துமாறு யான்‌ வேண்டியபோது மருமல்‌ செய்துதவினர்‌. 
இங்ஙனமே திருக்குறள்‌ நாட்குறிப்புப்‌ பல பெருமக்களின்‌ 
உள்ளங்‌ கவர்ந்து, பல நன்மைகளைக்‌ கழகம்‌ பெற்று வருகிற 
தென்று சொன்னால்‌ அது மிகையாகாது. 


1932 முதல்‌ இதுகாறும்‌ திருக்குறள்‌ நாட்குறிப்பு ஆறு 
நூறாயிரம்‌ படிகளுக்குமேல்‌ அச்சிடப்பெற்றுத்‌ தமிழ்‌ மக்கட்குப்‌ 
பயன்‌ விளைத்து வருகின்றது. இது திருக்குறளைப்‌ பரப்பு 
தற்குக்‌ கழகம்‌ செய்துள்ள பெருந்‌ தொண்டாகுமன்றோ ! 


திருவள்ளுவர்‌ திருநாட்‌ கழகம்‌, திருவள்ளுவர்‌ நினைவு மலர்‌ 


ஊர்கடோறும்‌, பள்ளிகடோறும்‌ திருவள்ளுவர்‌ கழகம்‌ 
திறுவித்‌ திருவள்ளுவர்‌ திருநாளை ஆண்டுதோறும்‌ கொண் 
டாடுதல்‌ வேண்டுமென்று என்‌ உள்ளத்திலே தோன்றியது. 
1927 இல்‌ முதன்முதல்‌ நிறுவப்பெற்ற “தென்காசித்‌ திருவள்‌ 
ரூவர்‌ கழகம்‌' ஆண்டுதோறும்‌ திருவள்ளுவர்‌ விழாவைச்‌ சிறப்‌ 
பாகக்‌ கொண்டாடுகின்றது. டாக்டர்‌ ரா. பி, சேதுப்பிள்ளை 


௨௫௦ செந்தமிழ்ச்‌ செல்வி [ சிலம்பு-௪௭ 


சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ பெற்றது. அவ்விழாவை யடுத்துத்‌ 
“திருவள்ளுவர்‌ நினைவு மலர்‌” அச்சிட்டு வெளியிடப்‌ பெற்றது. 
அதன்கண்‌ திருக்குறள்‌ 1990 பாக்களும்‌, திருமயிலையிலுள்ள 
திருவள்ளுவர்‌ திருக்கோயில்‌, அதனுள்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
திருவள்ளுவர்‌ திருமேனி இவற்றின்‌ படங்களும்‌, அற்றை 
நாள்வரை திருக்குறளைப்‌ பதிப்பித்தல்‌, அதற்கு உரை எழுதுதல்‌, 
அதனை ஆய்ந்து கட்டுரை வரைதல்‌, அதனைப்‌ பிறமொழி 
களில்‌ பெயர்த்தல்‌ ஆகிய துறைகளில்‌ தொண்டாற்றிய அறிஞர்‌ 
பெருமக்களின்‌ உருவப்படங்கள்‌ முதலியனவும்‌, திருக்குறள்‌ 
பயின்ற முதுமொழி வெண்பா போன்ற நூல்களிலிருந்து 
போலிகையாக ஒவ்வொரு செய்யுளும்‌ தமிழிலும்‌ பிற மொழி 
களிலும்‌ வெளியிடப்பெற்ற திருக்குறள்‌ பதிப்புக்களைப்‌ பற்றிய 
விளக்கக்‌ குறிப்பும்‌, தமிழ்‌ நாட்டறிஞர்களும்‌, பிறநாட்டறிஞர்‌ 
களும்‌ கூறிய புகழ்ப்‌ பூந்துணர்களும்‌, இசைப்பாக்களும்‌ 
முதலாண்டு விழாத்‌ தலைவர்‌ மறைத்திரு மறைமலையடிகளார்‌ 
ஆற்றிய தலைமையுரையும்‌ கண்கவர்‌ வனப்புடன்‌ அச்சிடப்‌ 
பெற்றுள்ளன. 


திருவள்ளுவர்‌ திருநாட்‌ கழகத்தினர்‌ விரும்பிய வண்ணம்‌ 
தமிழகத்தில்‌ பல ஊர்களிலும்‌, பல பள்ளிகளிலும்‌, பிற நிலையங்‌ 
களிலும்‌, பிற நாடுகளிலுள்ள சிற்சில ஊர்களிலும்‌ அதே 
நாளில்‌ திருவள்ளுவர்‌ திருநாள்‌ கொண்டாடப்‌ பெற்றது. 
திருவள்ளுவர்‌ கழகங்கள்‌ பல ஆங்காங்கே நிலையாக நிறுவப்‌ 
பெற்றுள்ளன. 


இரண்டாவது ஆண்டு திருவள்ளுவர்‌ விழா 1996 சூன்‌ 
திங்களில்‌ சென்னைப்‌ பச்சையப்பன்‌ மண்டபத்திலே முதுபெரும்‌ 
புலவர்‌ டாக்டர்‌ வே. சாமிநாதையர்‌ தலைமையிலும்‌, மூன்றாவது 
ஆண்டு விழா 1937 மேத்‌ திங்களில்‌ இராமநாதபுர மாவட்டம்‌ 
பாகனேரியில்‌ கோவை, சிவக்கவிமணி சி. கே. சுப்பிரமணிய 
முதலியார்‌ தலைமையிலும்‌ நடைபெற்றன. 


திருவள்ளுவர்‌ “திருநாட்கழகப்‌ பணிமனை'யாகச்‌ சைவ 
சித்தாந்தக்‌ கழகக்‌ கட்டடத்தை வைத்துக்‌ கொண்டு 
பொறுப்பான பணிகளெல்லாம்‌ என்னிடமே ஒப்புவிக்கப்‌ 
பெற்றன. அச்சிடப்பெற்ற திருவள்ளுவர்‌ நினைவு மலர்‌ 5000 
படிகளில்‌ உறுப்பினர்கட்கெல்லாம்‌ அன்பளிப்பாக வழங்கப்‌ 
பெற்றனவும்‌ விற்பனையாயினவும்‌ போக 2000 படிகள்‌ விற்கப்‌ 
பெறாமல்‌ தங்கிவிட்டன. அதற்கு அடக்கவிலை 9 அணா வைக்கப்‌ 
பெற்றதால்‌ அதனை அச்சிட்டுத்‌ தந்த அச்சகத்தார்க்கு ரூபா 
ஆயிரம்‌ வரை கொடுக்க முடியாமல்‌ நின்று விட்டது. - அதனால்‌ 


௨௫௨ செந்தமிழ்ச்‌ செல்வி [ சிலம்பு-௪ஏ 


பொறுப்புக்‌ கிடைக்கப்‌ பெற்ற காலமுதல்‌ செகப்பிரியரின்‌ 
ஒதெல்லோ நாடக நூல்போல்‌ திருக்குறள்‌ மூலத்தை 
வெளியிட வேண்டுமென்ற எண்ணம்‌ என்‌ .உள்ளத்திலே 
கனிந்து கொண்டே இருந்தது. தமிழில்‌ அதே அளவில்‌ 
அச்சிடுவதற்கேற்ற மெல்லிய தாளும்‌ மிகச்‌ சிறிய தமிழ்‌ 
அச்செழுத்தும்‌ கிடைக்கப்பெருமையால்‌ காலங்‌ கடந்து 
வந்தது. 1942 இல்‌ திருக்குறள்‌ மூலத்தை 6X43 செ. மீ. 
அளவில்‌ அச்சிடுவதற்கேற்ற தாளும்‌ அச்செழுத்தும்‌ 
கிடைக்கப்‌ பெற்றன. என்‌ கெழுதகை நண்பர்‌ திரு. காஞ்சி 
மணிமொழியார்‌ தமது பொறுப்பிலிருந்த செங்குந்த மித்திரன்‌ 
அச்சகத்திலே என்‌ விருப்பப்படி அச்சிட்டுக்‌ கொடுத்தனர்‌. 
அதனால்‌ கழகத்துக்குக்‌ கிடைத்த புகழில்‌ அவருக்கும்‌ பங்கு 
உண்டு. அதனை அட்டைக்‌ கட்டடஞ்‌ செய்தும்‌, ரெக்சைன்‌ 
கட்டடஞ்‌ செய்தும்‌ வெளியிட்டுப்‌ பெருமக்கள்‌ பலருடைய 
பாராட்டுக்களைப்‌ பெற்றேன்‌. சில படிகள்‌ வெள்ளிக்‌ கட்டடம்‌ 
செய்து விற்கப்பெற்றன. கழகத்‌ தலைவர்‌ திரு மு. காசி விசுவ 
நாதன்‌ செட்டியாரவர்கள்‌ அதனைத்‌ தங்கக்‌ கட்டடஞ்‌ செய்து 
வைத்திருப்பது அவர்கட்குத்‌ திருக்‌ குறளின்பாலுள்ள பெரும்‌ 
பற்றினைக்‌ காட்டுகிறது. அவர்‌ தமது ஊர்‌ பாகனேரியில்‌ 
“திருவள்ளுவர்‌ நூல்நிலையம்‌”? ஒன்றை நிறுவித்‌ தாம்‌ தொகுத்த 
பதினாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்களையெல்லாம்‌ அதற்கு 
வழங்கியுள்ளனர்‌. 


நடுவணரசு சிறந்த முறையில்‌ அச்சிடப்பெற்ற நூல்கட்குப்‌ 
பரிசு வழங்குந்‌ திட்டத்துக்கு மிகச்‌ சிறிய அளவில்‌ அச்சிடப்‌ 
பெற்ற இஃது உயர்த்த கட்டடஞ்‌ செய்து அனுப்பி வைக்கப்‌ 
பெற்றது. 1956 இல்‌ அதனைப்‌ பாராட்டிக்‌ குடியரசுத்‌ துணைத்‌ 
தலைவர்‌ டாக்டர்‌ சர்‌ இராதாகிருட்டிணன்‌ அவர்களால்‌ சான்றிதழும்‌ 
பரிசும்‌ வழங்கப்பெற்றன. 


ரெக்சைன்‌ கட்டடம்‌ செய்யப்பெற்ற இத்திருக்குறளை 
நகைச்சுவை நடிகர்‌ என்‌. எசு. கிருட்டிணன்‌ 1059 இல்‌ தாம்‌ 
நடித்த “பணம்‌' என்ற படத்தில்‌ தமது வலக்கைச்‌ சுட்டு 
விரல்‌ பெருவிரல்களுக்கிடையே இடுக்கித்‌ தூக்கிக்‌ காட்டி 
££ இதோ உலகம்‌ பாருங்கள்‌ '' என்று மக்கட்குப்‌ பெரு 
வியப்பையும்‌ மகிழ்வையும்‌ ஊட்டினர்‌. அந்தச்‌ சிறிய அளவில்‌ 
திருக்குறளை வெளியிடுவதற்கு முதன்முதல்‌ எண்ணத்தைத்‌ 
தூண்டிய “ஒதெல்லோ நாடகம்‌? போன்றதொரு நூல்‌ 
கழக நூற்காட்சியில்‌ வைப்பதற்கு வேண்டுமே என்று யான்‌ 
பலகால்‌ எண்ணியதுண்டு. 


இராஜாஜி 


[மீ. ப. சோமு] 


கண்ணீர்‌ இன்னும்‌ உலரவில்லை கட்டுரை எப்படி 
எழுதுவது ? 


கண்ணீர்‌ விடக்கூடாது என்று எப்போதும்‌ சொல்லி 
வந்தவரை எண்ணியே கண்‌ 
ணீர்‌ விடுவதா ? கூடாதுதான்‌. 
ஆனால்‌ மனம்‌ கேட்கிறதா ? 
இல்லையே ! 


அவரைப்‌ பற்றி எழுத 
வேண்டும்‌, நிறைய எழுத 
வேண்டும்‌. அவருடைய கடி 
தங்கள்‌, அவர்‌ என்‌ வீட்டிற்கு 
வந்த வேளைகளில்‌ எல்லாம்‌ 
என்னுடைய ஒலிப்பதிவுக்‌ 
கருவியில்‌ வீட்டில்‌ உட்கார்ந்து 
பேசிக்கொண்டே செய்துள்ள 
சிறிய பெரிய ஒலிப்பதிவுகள்‌, 0. 
கடந்த முப்பத்தைந்து ஆண்டு 
களில்‌ அவரோடு எனக்குத்‌ தொடர்புள்ள பற்பல நிகழ்ச்சிகள்‌, 
ஆகிய எல்லாவற்றையும்‌ தொகுத்துச்‌ சொல்லலாம்‌. செந்‌ 
தமிழ்ச்‌ செல்விக்கு என்றே சில பல தனிச்‌ செய்திகளும்‌ 
உண்டு. சைவ சித்தாந்தத்திலும்‌, திருநெல்வேலிப்‌ பண்பாட்‌ 
டிலும்‌, கழகப்‌ பதிப்புகளிலும்‌, மறைமலை அடிகள்‌ நூல்‌ 
நிலையத்திலும்‌ ராஜாஜி காட்டிய ஆர்வம்‌ என்ன என்பதையும்‌, 
சொல்லிய கருத்துக்கள்‌ என்ன என்பதையும்‌ கூறினால்‌ நண்பர்‌ 
திரு. சுப்பையாப்‌ பிள்ளை அவர்களுக்கு மிகவும்‌ உகப்பாக 
இருக்கும்‌. 
உண்டு. 


இவற்றை எழுதவேண்டும்‌ என்ற ஆசை எனக்கு 
ஆனால்‌ துயரம்‌ இன்னும்‌ பசுமையாக இருக்கிறது ! 


கண்ணீர்‌ உலரட்டும்‌. பிறகு கட்டுரைகளைப்‌ பற்றிச்‌ 
சிந்திப்போம்‌. 


ராஜாஜியின்‌ நினைவுக்கு அஞ்சலி செலுத்துவதே 
இப்போது நமது கடமை ! 


ம ண்ட தகை 


13 


௨௫௬ செந்தமிழ்ச்‌ செல்வி 


கழகப்பதிப்பு கொண்டு வந்திருக்கிறேன்‌? என்று சொன்னேன்‌. 
அவர்கள்‌ தம்மிடம்‌ பல பதிப்புகள்‌ இருக்கின்றனவே 
என்றார்கள்‌. உடனே யான்‌ கழகப்‌ பதிப்பினைத்‌ தங்களிடங்‌ 
காட்டுவதற்காகவே கொண்டு வந்திருக்கிறேன்‌ என்று 
சொல்லித்‌ தாளுறையிலிருந்து புத்தகத்தை எடுத்துக்‌ காட்டி 
னேன்‌. அதனைப்‌ பார்த்ததும்‌ பெருமகிழ்வடைந்து என்னைக்‌ 
கட்டிப்‌ பிடித்துத்‌ தழுவிக்கொண்டு இதுகாறும்‌ தமிழில்‌ எந்தப்‌ 
புத்தகத்தையும்‌ இத்தகைய அழகிய கட்டடத்தில்‌ பார்க்கவில்லை. 
அந்தக்‌ குறையினை நீர்‌ நீக்கிவிட்டீர்‌. அதற்காக உமக்குத்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ பெரிதுங்‌ கடமைப்பட்டுள்ளனர்‌. புகைவண்டி முதல்‌ 
வகுப்பில்‌ செல்லுங்‌ காலங்களில்‌ கிறித்தவப்‌ பாதிரியார்‌ சிலர்‌ 
அழகிய விவிலிய நூலைத்‌ தம்‌ கையில்‌ வைத்துப்‌ போற்றிப்‌ 
படித்து வருதலைக்‌ கண்டு இதைப்‌ போல்‌ நம்‌ தெய்வத்‌ திருக்‌ 
குறள்‌ உயர்ந்த கட்டடஞ்‌ செய்யப்‌ பெற்று வரவில்லையே என்று 
நினைப்பதுண்டு. அந்தக்‌ குறையினை நீர்‌ போக்கியதற்கு யான்‌ 
யாது கைம்மாறு செய்யமாட்டுவேன்‌ என்று வியந்து மகிழ்ந்து 
கூறி அதற்குரிய விலையினைத்‌ தந்தனர்‌. “கைம்மாறு பாராட்‌ 
டுரையாக இருப்பின்‌ மகிழ்வேன்‌' என்றேன்‌. பிறகு எழுதி 
யனுப்புவதாகக்‌ கூறி அவ்வாறே நல்லதொரு பாராட்டுரை 
அனுப்பிவைத்தார்கள்‌. அவர்கள்‌ அன்று காட்டிய மதிப்பையும்‌ 
அன்பினையும்‌ என்னிடம்‌ இறுதிவரை காட்டி வந்தனர்‌. 


இராசா சர்‌ அண்ணாமலைச்‌ செட்டியாரவர்கள்‌ மணிவிழா 
செட்டி நாட்டில்‌ 28-9-1941இல்‌ மிகவுஞ்‌ சிறப்பாக நடை 
பெற்றது. தமிழகவரசு தலைமைச்‌ செயலகத்தில்‌ கல்வித்துறை 
உதவிச்‌ செயலர்‌ திரு இராமச்ச ந்திர ஐயர்‌ 27-9-41 மாலை 
கழகத்துக்கு வந்து திருக்குறள்‌ பரிசுப்‌ பதிப்பு வேண்டு 
மென்றார்கள்‌. அப்போது பரிசுப்‌ பதிப்பு கையிருப்பில்‌ 
இல்லாமையால்‌ உயர்தரத்‌ துணிக்‌ கட்டடமுள்ள பதிப்பினையே 
வாங்கினர்‌. அதனை இராசா சர்‌ அவர்கட்குப்‌ பரிசளிப்பதற் 
காகவே வாங்குகின்றனர்‌ என்பதைத்‌ தெரிந்து கொண்டேன்‌. 
அவர்கள்‌ சென்றதும்‌ என்‌ நண்பர்‌ காழி சிவ கண்ணுசாமி 
பிள்ளை வந்தனர்‌. அவர்கட்கு அன்பளிப்பாகக்‌ கொடுக்கப்‌ 
பெற்ற பரிசுப்‌ பதிப்பினைக்‌ கேட்டுப்‌ பெற்றுக்‌ கழகப்‌ பணியாளன்‌ 
வழி ஆழ்வார்‌ பேட்டையிலுள்ள திரு இராமச்சந்திர ஐயர்‌ 
அவர்கள்‌ வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன்‌. அவர்கள்‌ எழுமூர்‌ 
புகைவண்டி நிலையத்துக்குப்‌ போய்விட்டமை தெரிந்து பணி 
யாளன்‌ நிலையத்துக்குச்‌ சென்றனன்‌. அப்போதுதான்‌ வண்டி 
புறப்பட்டுப்‌ போய்விட்டமையால்‌ பரிசுப்‌ பதிப்பினைக்‌ கொடுக்க 
இயலவில்லை. (தொடரும்‌) வ, சுப்பையா. 


௨௯௬0 செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-௫௪ 


போன்ற உணர்ச்சிகள்‌ நமது உள்ளத்தை உழலச்‌ செய்து 
கொண்டே இருக்கின்றன. அகவிளைவுகளான இவ்வுணர்ச்சி 
களை அளவோடு நிறுத்தி, உள்ளத்து அமைதியை உறுதி 
செய்வதற்கான ஒரே வழி இறையுணர்வு என்ற ஈடில்லா 
அனுபவந்தான்‌. 


இறையனுபவத்தால்‌ எய்தும்‌ அமைதிநிலை : 


இறையுணர்வு என்ற அனுபவத்திலே உள்ளத்திற்கு 
வேண்டிய இந்த அமைதிநிலை இயல்பாகவே அடங்கியுள்ளது ! 


விரிந்த கடலும்‌ பரந்த வானும்‌ கொண்ட இவ்வுலகத்‌ 
தையும்‌, இவ்வுலகமே ஒரு பந்தாகச்‌ சுழலும்‌ பரவெளியையும்‌, 
பரவெளியிலே சுழன்று நிற்கும்‌ பல்கோடி அண்டங்களையும்‌ 
எண்ணி, இவ்வண்டங்களனை த்தையும்‌ தன்னுள்ளடக்கி 
அவற்றுக்கு அப்பாலாய்‌ நிற்கும்‌ இறைமையையும்‌ எண்ணிப்‌ 
பார்த்து, அத்தகைய இறைமையோடு நாமும்‌ இணைந்துள்‌ 
ளோம்‌ என்ற எண்ணத்தினை இதயத்திலே இசைக்கும்பொழுது 
எத்தகைய இன்பமும்‌ அமைதியும்‌ நமக்கு உண்டாகின்றன ! 


ஆம்‌. எவ்வளவோ கவலைகளாலும்‌ தொல்லைகளாலும்‌ 
கலங்கியுள்ள நம்‌ மனம்‌ பரந்த கடலையும்‌ விரிந்த வானத்‌ 
தையும்‌ எண்ணும்பொழுதே ஓர்‌ இதமான உணர்வினைப்‌ 
பெறுகின்றது. பரவெளியையும்‌ அதிலே பரவி நிற்கும்‌ 
இறைமையையும்‌ எண்ணிடும்போது நம்‌ இதயத்திலே இன்ப 
உணர்வும்‌ தெளிவும்‌ பிறக்கின்றன. அந்த இறைமையோடு 
நாமும்‌ இணைந்துள்ளோம்‌ என்ற எண்ணத்தை இதயத்தில்‌ 
இசைத்திடும்போது உள்ளத்தில்‌ உதிக்கின்றதே ஓர்‌ அமைதி 
நிலை, அதை என்னென்பது ! 


நாம்‌ ஒவ்வொருவரும்‌ இப்பொழுதே இதைப்‌ பயின்று 
காணலாம்‌, எல்லையில்லாப்‌ பரவெளியையும்‌ எண்ணற்ற 
அண்டங்களையும்‌ இத்தனைக்கும்‌ அப்பாலான இறைமையின்‌ 
தன்மையையும்‌ சிறிதே சிந்தனையில்‌ கொண்டால்‌ போதும்‌. 
அலையற்ற ஆழ்கடலாய்‌ நம்‌ மனம்‌ அமைதி பெறுகின்றது. 
இத்தகைய இறைமையோடு நாமும்‌ இணைந்துள்ளோம்‌ என்று 
எண்ணும்பொழுது அந்த அமைதியோடு இன்பவுணர்வும்‌ 
சேருகின்றது. இப்பொழுது எத்தகைய அமைதியையும்‌ 
இன்பத்தையும்‌ நாம்‌ பெறுகின்றோம்‌ ! அதுவும்‌ எவ்வளவு 
எளிதாகப்‌ பெறுகின்றோம்‌ ! இந்த அமைதி நிலவும்‌ உள்ளத்‌ 
திலே கவலைக்கும்‌ துயரத்துக்கும்‌ இடமேது ? கோபத்திற்கும்‌ 


Ne தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 


ன ணாத தனை ஆ ணா ந 


ச. வல 282090 3-4. வெவ்‌ 


திருவள்ளுவர்‌ ஆண்டூ ௨௦௦௪, ய 
| ஆகஃச்டு 1973 


தமிழில்‌ எழுதுவோம்‌ !? 


இப்பரல்‌ (செந்தமிழ்ச்‌ செல்வி சிலம்பு ௪௭ பரல்‌ ௧௨) கழக 
ஆட்சியாளர்‌ தாமரைச்‌ செல்வர்‌ வ. சுப்பையா பிள்ளை யவர்‌ 
களின்‌ பவள விழா மலராக வெளியிடப்‌ பெறுகின்றது. சிலம்பு 48 
ஆவணித்‌ திங்களிறுதியில்‌ வெளியிடப்‌ பெறும்‌. அதன்கண்‌ 
மொழிப்‌ பேரறிஞர்‌ தேவநேயப்‌ பாவாணர்‌ “வேர்ச்சொற்்‌ கட்டுரை 
களும்‌, சட்டப்‌ பேரறிஞர்‌ மா. சண்முக சுப்பிரமணியம்‌ 
(இறைமையில்‌ இசைந்த வாழ்வும்‌; கழக ஆட்சியாளர்‌ 
எழுதும்‌ பதிப்புத்துறையிற்‌ கண்ட கருத்துரைகளும்‌, மற்றும்‌ 
அறிஞர்கள்‌ எழுதும்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகளும்‌ குறிப்புகளும்‌ 
செய்திகளும்‌ முறையே வெளியிடப்பெறும்‌. 


தமிழக அரசின்‌ ஆட்சிமொழியாகத்‌ தமிழ்‌! பதினைந்து 
ஆண்டுகளுக்கு முன்பே அலுவலகங்களில்‌ பயன்படத்‌ தொடங்கி 
விட்டது. எனினும்‌ இன்னமும்‌ அலுவலகங்களில்‌ பலர்‌ இம்‌ 
மாற்றத்தின்‌ சிறப்பை நன்கு உணரவில்லை. பொது மக்களில்‌ 
பலருக்குத்‌ தாம்‌ அலுவலகங்களுக்கு எழுதுங்‌ கடிதங்கள்‌ பல 
வற்றையும்‌ தமிழிலேயே வரையும்‌ உரிமை யுண்டு என்பது 
புலனாகாமலே இருக்கிறது. இக்‌ குறையினை நீக்கும்பொருட்டு 
ஆட்சிமொழிக்‌ காவலர்‌ கீ. இராமலிங்களர்‌, எம்‌. ஏ. “தமிழில்‌ எழுது 
வோம்‌' என்ற தலைப்பில்‌ பன்னிரு கட்டுரைகள்‌ ௪௮ ஆம்‌ 
சிலம்புக்கு எழுதுவதாக ஒப்புக்கொண்டிருப்பதை மிக்க மகிழ்ச்சி 


ப ௪௭-46 


பவளவிழா மலர்‌ ௬௯௪ 


ஆகியோரின்‌ இன்ப அன்பு மழையில்‌ நனைந்து உள்ளந்‌ தளிர்த்‌ 
தனர்‌. 

சுவைமிக்க உணவு வகைகள்‌; சிற்றுண்டிகள்‌; கண்ணமுது; 
தேநீர்‌ ; ஆவின்பால்‌ ; இன்னன, இன்னன ! ஆம்‌ ! வள்ளல்‌ 
பெருமகனார்‌ திருவுருவப்‌ படத்தின்‌ முன்னே இருமருங்கும்‌ இடப்‌ 
பெற்ற இருக்கைகளில்‌ அமர்ந்து அவிச்சுவையும்‌, செவிச்சுவை 
யும்‌ மல்க அளவளாவி மகிழ்ந்துண்ட அரிய காட்சி நினை 
தோறும்‌ நினைதோறும்‌ இன்பம்‌ பயப்பதாம்‌. வள்ளலார்‌ திகு 
வுள்ள த்திற்கும்‌ விள்ளரும்‌ நிறைவு நல்குவதாகும்‌. 

ஆகஃச்டு நான்காம்‌ நாள்‌ மாலை 4 மணி முதலே 
கழகத்தின்‌ மகிழ்வுந்தும்‌, வழங்கியங்கியும்‌, வாடகை உந்தும்‌ 
பவளவிழா மன்றத்திற்கு இடையீடின்றி விருந்தினர்களை ஏற்றிச்‌ 
சென்ற வண்ணம்‌ இருந்தன. ஆங்காங்கிருந்த அன்பர்களும்‌, 
நண்பர்களும்‌, ஆர்வலர்களும்‌ பழமரம்‌ நாடும்‌ பறவைகள்‌ 
என்னத்‌ தத்தமக்கு வாய்த்த ஊர்திகளில்‌ அணிபெற வந்து 
அவையில்‌ அமர்ந்தனர்‌. 

விருந்து மாளிகையில்‌ இருந்து விழா மாளிகைக்குக்‌ கடற்‌ 
கரைச்‌ சாலைவழியே இன்னுந்து சென்றகாலையில்‌, “தென்னன்‌ 
தமிழின்‌ உடன்பிறந்த!” இன்னிளந்‌ தென்றற்‌ காற்று தவழ்ந்து 
விளையாடியது. மாலைப்‌ போழ்தின்‌ மஞ்சள்‌ வெயில்‌ மகிழ்‌ 
வூட்டியது ; அலைமோதி ஆர்க்கும்‌ ஆழ்கடலின்‌ அழகுக்‌ காட்சி 
ஒருபாலும்‌, மலையோ, மைம்‌ முகிலோ, மணிநிலா முன்றிலோ 
என்ன நிவந்தோங்கி எழுந்த நெடுமாளிகைகள்‌ ஒருபாலும்‌ 
அமைய, அம்பென விரைந்து சென்ற ஊர்தியில்‌ அமர்ந்து 
சென்ற மாண்பு நெஞ்சில்‌ நிலைபெறுத்தும்‌ தன்மையதாம்‌. 

மட்டிட்ட புன்னையங்‌ கானல்‌ மடமயிலை'' என்றும்‌, ‘ஊர்‌ 
திரை வேலை உலாவும்‌ உயர்மயிலை'' என்றும்‌, **மடலார்ந்த 
தெங்கின்‌ மயிலை! என்றும்‌ ஆளுடைய பிள்ளையாரால்‌ அக 
முவந்து பாராட்டப்‌ பெற்ற திருமயிலையில்‌ திரையுலகச்‌ 
செல்வர்‌, வள்ளல்‌ திரு ஏ. வி. மெய்யப்ப செட்டியார்‌ அவர்கள்‌ 
கவினுற அமைத்துள்ள இராசேசுவரி திருமண மண்டபம்‌ 
விழாக்கோலம்‌ கொண்டு திகழ்ந்தது. 75 யாண்டு நிரம்பிய 
இளைஞரையும்‌, அவர்க்கு விழாவெடுக்க விழைந்து வருகைதந்த 
பெருமக்களையும்‌ **வருக ! வருக!'' என வாயார வாழ்த்தி 
வரவேற்பதுபோல வண்ணத்‌ திருமாளிகையின்‌ வளமார்த்த 
வாயில்‌ எழிலுடன்‌ இலங்கியது. 

ப தாமரைச்‌ செல்வர்‌ வ. சுப்பையா பிள்ளை பவளவிழா” 
என்று பவள வண்ண எழுத்துக்களால்‌ பொறிக்கப்‌ பெற்ற 


என 


| 


௨௬௪ செந்தமிழ்ச்‌ செல்வி [ சிலம்பு-௪௪ 


தமக்குத்‌ தெரிகின்றது. ஆனால்‌, மின்சாரத்தை நம்மால்‌ காண 
முடிவதில்லை. மின்சாரம்‌ நம்‌ கண்களுக்குத்‌ தெரியவில்லை 
என்பதால்‌ அதற்கு ஆற்றல்‌ ஏதும்‌ இல்லை என்று கூறிவிட 
முடியுமா ? முடியாது. அது போலவே, பருப்பொருளாக இல்லை 
என்ற காரணத்தால்‌ எண்ணத்திற்கு ஆற்றல்‌ கிடையாது 
என்று நாம்‌ கொள்ளுவது தவருகும்‌. 


மனிதனால்‌ நிறுவப்பட்ட பருப்பொருள்கள்‌ அத்தனையும்‌ 
முதலில்‌ உருவானது அவனது எண்ணத்தில்தான்‌. சிலைகளும்‌ 
சித்திரங்களும்‌, கோட்டைகளும்‌ கொத்தளங்களும்‌ மனிதனின்‌ 
அகத்தில்‌ உருவாகிய பின்னரே புறத்திலே வடிவெடுத்துள்ளன. 
எந்தப்‌ பொருளுக்குமே எண்ணந்தான்‌ மூலமாக அமைகின்றது. 
கண்ணுக்கு விருந்தாகவுள்ள தாஜ்‌ மகால்‌ அதைக்‌ கட்டிய 
வனின்‌ கருத்திலேதான்‌ முதலில்‌ உருவாகியிருக்க வேண்டும்‌. 
கலைஞனின்‌ அகத்திலே உருவானதுதான்‌ அவனது கைத்‌ 
திறனால்‌ சிற்பமாகவும்‌ சித்திரமாகவும்‌ புறத்திலே உருவெடுக்‌ 
கின்றது. 


எனவே, எதுவும்‌ அகத்தில்‌ உருவெடுத்துத்தான்‌, 
பின்னர்‌, புறத்தில்‌ வடிவெடுக்கின்றது. புறவுருவங்களுக்கு 
மூலமானவை அகவுருவங்கள்‌. நம்‌ கண்களுக்குப்‌ புலப்படும்‌ 
புறவுருவங்களுக்குக்‌ காரணமாக இருப்பவை நம்‌ கண்களுக்குப்‌ 
புலப்படாத அகவுருவங்கள்‌ தாம்‌. இவ்வாறு, அகவுருவின்‌ 
தோற்றமே புறவுருவமாகிறது. உண்மையாக உள்ளது 
அகவுருவம்‌; அதன்‌ தோற்றமாக அமைவது புறவுருவம்‌. 
புறவுருவங்கள்‌ அழியலாம்‌, ஆனால்‌, அகவுருவங்களுக்கு அழிவு 
இல்லை. 

எனவே, அகவுருவங்களான எண்ணங்களே உண்மை 
யானவை, உறுதியானவை, என்றும்‌ அழிவில்லாது நிலைத்து 
நிற்பவை. இந்த உண்மையை நாம்‌ உணர்ந்தால்தான்‌ 
இதயத்தின்‌ இயக்கமான எண்ண த்தின்‌ இணையில்லா த 
ஆற்றலை நாம்‌ ஓரளவு புரிந்துகொள்ள முடியும்‌. 

இறைமையின்‌ தன்மையையும்‌ இறைமையோடு நாமும்‌ 
இணைந்துள்ளோம்‌ என்ற உண்மையையும்‌ உணருவதுதான்‌ 
இறையுணர்வு என்று கண்டோம்‌. 

இறைமையின்‌ தன்மை என்ன ? 

இயற்கையின்‌ ஈடில்லா அழகிலே இறைமையை நாம்‌ காணு 
கின்றோம்‌. இயற்கையின்‌ எல்லையில்லா ஆற்றலிலே இறைமையை 
தாம்‌ உணர்கின்றோம்‌. இயற்கைக்கும்‌ அப்பாலாகி என்றுமுள்ள 


பரல்‌-௪௨] பவளவிழா மலர்‌ ௬௯௯ 


கையெழுத்துப்‌ படிகளும்‌, கடிதங்களும்‌, நாட்குறிப்புகளும்‌ 
காட்சி வழங்கிக்‌ கண்டோரைக்‌ கழிபேரின்பத்தில்‌ ஆழ்த்தின. 
அவ்வாறே நாட்டியற்‌ புலவர்‌ பாரதியார்‌, விழுத்‌ தொண்டர்‌ 
வீரமாமுனிவர்‌ முதலாய பெருமக்கள்‌ படங்களும்‌, படைப்புகளும்‌ 
வரிசை வரிசையாய்‌ வைக்கப்‌ பெற்றிருந்தன. சுவர்ப்‌ பகுதி 
களில்‌ நூற்றுக்கணக்கான புலவர்‌ பெருமக்களின்‌ ஏற்றமிகு 
திருவுருவப்‌ படங்கள்‌ எழிலுற விளங்கின. அவர்கள்‌ கைச்‌ 
சாத்துகளும்‌, கடிதங்களும்‌ ஆங்காங்கு அமைந்தன. கழகத்‌ 
தின்‌ வெளியீடுகளும்‌, எங்கும்‌ காண்டற்கரிய தொன்மையவாம்‌ 
பதிப்பு நூல்களும்‌ காட்சி மேடையைப்‌ பொலிவுறுத்தின. 
தமிழுணர்ச்சி யூட்டும்‌ செய்திகளும்‌, தமிழ்‌ நலங்காக்கும்‌ 
அறிக்கைகளும்‌, வெளியீடுகளும்‌, விளம்பரங்களும்‌ மின்னின. 
அறிஞர்‌ பா. வே. மாணிக்க நாயகர்‌ செய்த மொழியியல்‌ கணக்கியல்‌ 
ஆய்வு அட்டைகள்‌ அழகுற மிளிர்‌ ந்தன. 

அரிதின்‌ முயன்று அடைதற்குரிய அறிவுக்‌ குவையினை, 
“கனிதந்தால்‌ கனி உண்ணவும்‌ வல்லிரோ '' என்று கனி 
வோடும்‌ அழைத்து வழங்கியது போலக்‌ காட்சி நிலையம்‌ 
விளங்கியது. தம்மை மறந்து, நின்றவர்‌ பலர்‌ ; தனியே ஓர்‌ 
இடத்தே நின்று தணியா ஆர்வத்தால்‌ நோக்கியவர்‌ பலர்‌ $ 
கால்கடுக்க நின்றும்‌, மண்டியிட்டு நின்றும்‌, கால்‌ மடக்கி 
அமர்ந்தும்‌ குறிப்புகள்‌ எடுத்துக்கொண்டவர்‌ பலர்‌ ; அவருள்‌ 
ளும்‌ நம்பியரினும்‌ நங்கையர்‌ மிகப்‌ பலர்‌. “கொங்கு தேர்‌ 
வாழ்க்கை அஞ்சிறைத்‌ தும்பி''கட்குக்‌ கூட்டுண்ணும்‌ தேட்டு 
எளிதில்‌ வாய்ப்பின்‌ ஆர்வத்திற்கு । அடைக்குந்‌ தாழ்‌ ” 
உண்டோ ? 

சரியாக மாலை 6-380 மணிக்கு விழாத்‌ தொடங்கியது 
இசைப்‌ பேரரசி சேலம்‌ செயலக்குமி அவர்கள்‌ “்‌ நீராரும்‌ 
கடலுடுத்த '? என்னும்‌ தமிழ்‌ வாழ்த்துப்‌ பாடலை இனிதுறப்‌ 
பாடினர்‌. மாண்பமை ஆளுநர்‌ கே, கே. ஷா அவர்கள்‌ நடு 
நாயகமாய்‌ அமர இருபாலும்‌ செட்டிநாட்டரசர்‌ இராசா சர்‌. 
முத்தையா செட்டியாரவர்களும்‌, அமைச்சர்களும்‌, நடுவரவர்‌ 
களும்‌ பவள விழாச்‌ செல்வர்‌ அவர்களும்‌ அமர்ந்திருந்த 
திருவோலக்கக்‌ காட்சி மேடை எழிலுக்கு மேலும்‌ எழிலூட்டியது. 

பவளவிழாக்‌ குழுவின்‌ தலைவரான மாண்புமிகு நலத்துறை 
அமைச்சர்‌ பேராசிரியர்‌ ௧. அன்பழகன்‌ அவர்கள்‌ தேனினும்‌ இனிய 
தீஞ்‌ சொல்லால்‌ வரவேற்புரை வழங்கினர்‌. ஆளுநர்‌ அவர்கள்‌ 
எளிதிற்‌ காண்டற்கரிய தனிப்‌ பெருவிழா இஃதெனப்‌ பீடு 
நடையில்‌ பிறங்கும்‌ வண்ணம்‌ உரைத்து, நெல்லையின்‌ 
எல்லையிலாப்‌ பெருமையையும்‌, வண்டமிழ்‌ மொழியின்‌ வனப்‌ 


௨௬௬ செத்தமிழ்ச்‌ செல்வி -: [சிலம்பு ௪௫௭ 


உயர்‌ ந்த எண்ணங்களிலேயே தோய்ந்த உள்ளமுடைய 
சான்றோர்‌ ஒருவர்‌ முன்‌ நாம்‌ இருக்கும்பொழுது நாமும்‌ புனித 
உணர்வினைப்‌ பெறுகின்றோம்‌. எதனால்‌ ? அன்னாரின்‌ புனித 
எண்ண அலைகள்‌ நம்‌ இதயத்தோடு இசைகின்றன. ஆதலால்‌ . 
நாமும்‌ அதே உணர்வினைப்‌ பெற்றுத்‌ திளைக்கின்றோம்‌. 
தீயோர்‌ சிலரைக்‌ கண்டதும்‌ நம்மையறியாமலே ஏதோ வெறுப்‌ 
புணர்வு கொள்கின்றோம்‌. காரணம்‌, தீயோரின்‌ தீயெண்ண 
அலைகள்‌ நம்‌ இதயத்தைத்‌ தாக்கி வெறுப்புணர்வினைக்‌ கிளப்பு 
கின்றன. எவருக்கும்‌ எவ்வுயிருக்கும்‌ தீங்கு நினைக்காத நல்ல 
வர்களைக்‌ கண்டால்‌, விலங்குகள்‌ பறவைகள்கூட அஞ்சாமல்‌ 
பழகுகின்‌ றன என்று கூறுகின்றனர்‌. மனிதனின்‌ அச்சவுணர்‌ 
வினைக்‌ காட்டு விலங்குகள்‌ எளிதிலே தெரிந்துகொள்கின்றன 
என்று வேட்டையாடுவோர்‌ கூறுவதுண்டு. இவ்வாறு, நாம்‌ 
எண்ணுகின்ற ஒவ்வோர்‌ எண்ணமும்‌, காம்‌ உணரும்‌ உணர்வு 
களும்‌ பிறருடைய உள்ளத்தை எட்டுகின்றன, பிற உயிரினங்‌ 
களைத்‌ தாக்குகின்றன. 


எண்ணியதை எண்ணியாங்கு எய்துகிறோம்‌ : 


இத்தகைய ஆற்றல்‌ படைத்த நம்‌ எண்ணம்‌ இறைமையை 
நோக்கி இசைந்திடும்போது, எண்ணத்தின்‌ ஆற்றல்‌ 
எத்தனையோ மடங்கு பெருகுகின்றது. நாம்‌ எதை நோக்கி 
எண்ணுகின்றோமோ அதனை எய்தும்‌ ஆற்றல்‌ நம்‌ எண்ணத்‌ 
திற்கு வந்துவிடுகின்றது. நம்‌ எண்ணம்‌ மட்டும்‌ திண்ணமாக 
இருந்துவிட்டால்‌, நாம்‌ எதையும்‌ எண்ணியாங்கு எய்தி 
விடலாம்‌. 


“எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார்‌ 
திண்ணிய ராகப்‌ பெறின்‌? (குறள்‌. 666) 
நாம்‌ இறைமையோடு இணைந்துள்ளோம்‌ என்று எவ்‌ 
வளவு திண்ணமாக எண்ணுகின்றோமோ அவ்வளவு ஆற்றலை 
தாம்‌ எய்துகின்றோம்‌. 


ழி விழுந்த கண்களோடு கூனிக்‌ குறுகி நடந்துகொண் 
டிருந்தான்‌ ஒருவன்‌. முப்பது வயதே நிரம்பிய அவன்‌ அறுபது 
வயதடைந்த முதியவரைப்‌ போல்‌ தளர்ந்து காணப்பட்டான்‌. 
வாழ்க்கையில்‌ குறிக்கோள்‌ ஏதுமின்றி, ஏதோ பிறந்தோம்‌, 
இறப்பதற்குக்‌ காத்திருக்கிறோம்‌ என்ற நிலையில்‌ அவன்‌ 
வாழ்ந்து வந்தான்‌. வாழ்ந்துகொண்டு வந்தான்‌ என்று கூறு 
வதைவிட மாய்ந்துகொண்டு வந்தான்‌ என்று கூறுவதே 


சிந்தனையின்‌ இமயம்‌ 
[கவிஞர்‌ புத்தனேரி ரா. சுப்பிரமணியம்‌] 


நானிலத்தின்‌ அரசியல்மா வீர ஞானி 
இராஜாஜி மறைந்தாரே ! நல்வாழ்‌ வென்னும்‌ 
மானிடரின்‌ தேர்வினிலே தொண்ணூற்‌ றைந்து 
மதிப்பெண்கள்‌ வாங்கிமுதற்‌ பரிசு கொண்ட 
மேனியினைத்‌ துறந்தாரே ! மேதை பெற்ற 
மெய்க்கீர்த்தி தனைநிறுத்தி விடைபெற்‌ ராரே ! 
தேன்‌ இனிய தமிழகத்தின்‌ திறமைக்‌ கெல்லாம்‌ 
சின்னமெனத்‌ திகழ்ந்தவரை இழந்திட்டோமே! 


எண்ணரிய சிந்தனையின்‌ இமயம்‌ போன்ற 

இராஜாஜி யவர்மூளை கருத்துப்‌ பேழை! 
எண்ணியதைக்‌ கதைச்சுவைபோல்‌ இதயம்‌ ஈர்க்கும்‌ 

எழுத்தினிலும்‌ பேச்சினிலும்‌ இலங்கச்‌ செய்தார்‌ ; 
பண்புநெறிக்‌ காவலராய்‌ நாடு போற்றும்‌ 

“பாரதரத்‌ தின”? ஒளியைப்‌ பரப்பி வென்றார்‌ ; 
மண்ணுலக வரலாற்றில்‌ பொன்ஏ டாக 

வாழ்கின்றார்‌ ! மாமேதை மாண்பு வாழ்க ! 


சிறுகிராம முன்சீஃபின்‌ மகனாய்த்‌ தோன்றித்‌ 
தேயத்தின்‌ பெருங்‌£கவர்னர்‌ ஜெனரல்‌! என்னும்‌ 
ஒருசிகரப்‌ புகழ்நிலையின்‌ உயர்வு கண்டார்‌ 
உவமையிலா இராஜாஜி உவமை பொங்கும்‌ 
குறுநகையின்‌ சுவை குலுங்கும்‌ இலக்கி யங்கள்‌ 
குவித்தமைக்குக்‌ கை குவிப்போம்‌ ! பேறு ஞானக்‌ 
கருவூலம்‌ அவர்மாண்பை எந்த நாளும்‌ 
கருத்தினிலே இருத்திமிகப்‌ போற்று வோமே ! 


கவு செந்தமிழ்ச்‌ செல்வி 


யாரென்று கண்டுகொண்டவன்‌, தன்‌ பெருமையை உணர்ந்து 
கொண்டான்‌. ஐயம்‌ அகன்றது, அச்சம்‌ விலகியது, அயர்வு 
மறைந்தது. சோர்வினால்‌ சுருண்டு கிடந்த அவன்‌ சுறுசுறுப்‌ 
பாய்‌ வாழ ஆரம்பித்துவிட்டான்‌. இத்தகைய ஏற்றத்தை 
அவன்‌ எய்தியது அவனது எண்ணத்தால்தான்‌. 


எண்ணங்களின்‌ பேராற்றலை நன்குணர்ந்த கவிஞர்‌ 
உறுதியோடு பாடுகின்றார்‌ : 
“*எண்ணமிட்டாலே போதும்‌ 

எண்ணுவதே அவ்வின்பத்‌ 

கண்ணமுதை யுள்ளே 

| ததும்பப்‌ புரியுமடா / 

யாதுமாம்‌ ஈசவெள்ளம்‌ 
என்னுள்‌ நிரம்பியதென்று 

ஒதுவதே போதும்‌அதை 
உள்ளுவதே போதுமடா /'' (பாரதியார்‌) 


இவ்வாறு, இறைமையோடு இணைந்துள்ளோம்‌ என்ற 
எண்ணத்தால்‌ நாம்‌ எய்தும்‌ அமைதியிலே அடங்கியுள்ள 
ஆற்றலும்‌ ஏற்றமும்‌ அளவற்றவை. 


ஒருவன்‌ கவிஞனாக இருக்கலாம்‌, கலைஞனாக இருக்கலாம்‌. 
கணக்கெழுதிப்‌ பிழைக்கும்‌ சாமானியனாக இருக்கலாம்‌. 
வாழ்விலே ஒருவன்‌ எந்த நிலையில்‌ இருந்தாலும்‌, இறை 
யனுபவத்தைப்‌ பெற்றுவிட்டால்‌, அவன்‌ எய்தும்‌ நலன்களுக்கு 
அளவே இல்லை. அமைதியான உள்ளமும்‌ அளவில்லா 
ஆற்றலும்‌ அவனது அசையாச்‌ செல்வங்கள்‌ ஆகின்றன. 


அமைதியான உள்ளத்தில்‌ பிறக்கும்‌ ஆற்றலால்‌ விளையும்‌ 
எத்தனையோ பண்புகள்‌ எவ்வாறு நமது வாழ்க்கையை வளம்‌ 
பெறச்‌ செய்கின்றன என்பது பற்றி இனிக்‌ காண்போம்‌. 


_———— 


அமைதி 

அமைதியே இயற்கையின்‌ உயிர்‌; நேர்மை வாழ்வின்‌ 
உயிர்நிலை. இரண்டும்‌ சேர்ந்ததே உலஇன்‌ ஒழுங்கு, அகப்‌ 
பண்புகள்‌ இந்நேர்மையுடன்‌ ஒத்து நின்றால்‌, உயிர்‌ வளர்ச்சி 
பெறும்‌. அதனுடன்‌ முரணினால்‌ அழிவு ரோக்டிச்‌ சென்று 
அலமரும்‌. அமைதி, ஒழுங்கு ஆகியவற்றின்‌ முழுகிறை 
தொகுதியே கடவுள்‌. அதற்கு வழிகாட்டும்‌ நேர்மையே 

கடவுள்‌ நெறி அல்லது சமயம்‌, 

௧1. அப்பரத்துரை 

(எண்ணியவண்ணமே, பக்‌, 989) 


பய 
1, 


REET Ne, ah 
. துய்‌ 
ம்‌ கு 


தாமரைச்‌ செல்வர்‌, வ. சுப்பையா பிள்ளை 
பவள விழா 
இடம்‌: மயிஸை ஏ. வி.எம்‌. 
இராசேசுவரி திருமண மண்டபம்‌ 


4-8-'73 சனிக்கிழமை மாலை நிகழ்ச்சிகள்‌ 


விழாவினை த்‌ துவக்கிவைக்கத்‌ தமிழக ஆளுநர்‌ 
மேதகு கே. கே. ஷா வருகை புரிதல்‌ 


செட்டிகாட்டரசர்‌ சர்‌ முத்தையா செட்டியார்‌ அவர்கள்‌ 
தலைமையில்‌ நடைபெற்ற பவள விழாவில்‌ 
தமிழக முதல்வர்‌ 
மாண்புமிகு டாக்டர்‌ கலைஞர்‌ மு. கருணாநிதி 
(அனிச்ச அடி' நாடக நாலை வெளியிட்டார்‌. 


௨௭௦ செந்தமிழ்ச்‌ செல்வி [ சிலம்பு-௪௭ 
உரையாசிரியரைத்‌ தெய்வச்சிலையார்‌, 


“பகரம்‌ குறைக்கின்றது செய்யுளின்பம்‌ வேண்டி 
யன்றே ? ஆண்டுக்‌ குறைத்த வழிப்‌ பின்னும்‌ இரண்‌ 
டெழுத்து விரிக்க வேண்டுமாயின்‌ குறைத்ததனாற்‌ 
பயனின்மையின்‌ இவ்வாறெழுதும்‌ உரை குற்றம்‌ 
என்க?” 
என்று மறுத்தார்‌. இவர்‌ மறுப்பு பொருந்துமா என்பது 
ஐயமேயாம்‌. குறைப்பதும்‌ விரிப்பதும்‌ செய்யுளின்பம்‌ கருதி 
யாயின்‌ இரண்டுமே செய்வதில்‌ தவறில்லை என்னலாம்‌. 


இனிச்‌ சேனாவரையர்‌ உரையாசிரியரை மறுப்பது 
காணலாம்‌. 


“என்மனார்‌ என்பது இடர்ப்பட்டுழிச்‌ சிறுபான்மை 
வாராது இந்நூலுள்ளும்‌ சான்றோர்‌ செய்யுளுள்ளும்‌ 
பயின்று வருதலானும்‌, இசை. நிறை யென்பது 
மறுத்துப்‌ பொருள்‌ கூறுகின்றார்‌. பின்னும்‌ இசை 
நிறை யென்றல்‌ மேற்கோள்‌ மலைவு ஆதலாலும்‌ 
அவர்க்கது கருத்தன்றென்க?' 


என்று மறுத்தார்‌ சேனாவரையர்‌. “என்ப' என்ற சொல்லைத்‌ 
தொல்காப்பியரே “என்மனார்‌ எனத்‌ திரித்து விட்டார்‌ என்பது 
உரையாசிரியர்‌ கொள்கை. சேனாவரையர்‌, “என்மனார்‌ என்பது 
தொல்காப்பியர்‌ திருத்திய சொல்லன்று ; அவர்க்கு முன்னோரும்‌ 
அதனைக்‌ கையாண்டுள்ளனர்‌ ; அரிதில்‌ இல்லாமல்‌ பெரி 
தாகவே வழங்கியுள்ளனர்‌. ஆதலின்‌ உரையாசிரியர்‌ கூற்றுப்‌ 
பொருந்தாது” என்பதற்காக, ““இடர்ப்பட்டுழிச்‌ சிறுபான்மை 
வாராது இந்நூலுள்ளும்‌ சான்றோர்‌ செய்யுளுள்ளும்‌ பயின்று 
வருதலானும்‌'' என்றார்‌. இக்‌ கூற்று ஏற்புடையதேயாம்‌. 
ஆனால்‌, அடுத்துக்‌ கூறிய மறுப்புதான்‌ ஏற்புடையதாகாது. 
ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌ “மன்‌' என்ற இடைச்‌ சொல்‌ 

காட்டும்‌ பொருள்கள்‌ மூன்று என்பார்‌, 

““தழிவே ஆக்கம்‌ ஓழியிசைக்‌ செவியென்று 

அம்மூன்‌ றென்ப மன்னைச்‌ சொல்லே? 

(தொல்‌, சொல்‌, 2862.) 
என்றார்‌. £மன்‌' என்ற இடைச்‌ சொல்‌ (இசை நிறை'ப்‌ 
பொருளில்‌ வரும்‌ என்று கூறவில்லை. அப்படியிருக்க ஆசிரியரே 
என்மனார்‌! என்ற சொல்லை உருவாக்கி அதில்‌ 'மன்‌' என்பது 


~ 


தமிழகக்‌ கல்வி அமைச்சர்‌, 
மாண்புமிகு டாக்டர்‌ நாவலர்‌ இரா. நெடுஞ்செழியன்‌ அவர்கள்‌ 
பவளவிழா மலர்‌? வெளியீட்டூரை நிகழ்த்துதல்‌ 


பன்னருஞ்சீர்‌ பவளவிழா மலரைத்‌ 
தமிழக முதல்வர்‌ மாண்புமிகு டாக்டர்‌ கலைஞர்‌ அவர்களிடம்‌ 
மாண்புமிகு டாக்டர்‌ நாவலர்‌ அவர்கள்‌ வழங்குதல்‌ 


அல 


௨௭௨ செந்தமிழ்ச்‌ செல்வி 

என்ற விடத்தும்‌ அப்பொருள்‌ காணலாம்‌. எனவே மன்‌” 
என்பதை “நிலைபேறு என்ற பொருளில்‌ ஆசிரியரே ஆண்டது 
“மேற்கோள்‌ மலைவு' என்னலாமோ ? :மன்னாதாகும்‌' என 
வந்ததுகொண்டு ““கழிவே ஆக்கம்‌'' என்ற நூற்பாவில்‌ வாராத 
தாகிய “நிலைபேறு என்ற பொருளும்‌ “மன்‌” என்பதற்குண்டு 
என்று கொள்ளலாம்‌. அது போலவே என்மனார்‌ என்பதில்‌ 
“மன்‌” இசைநிறைக்க வந்தது எனக்‌ கொள்வதில்‌ தவறென்ன? 


மேலும்‌ ஆசிரியர்‌ “மன்‌' என்பது மொழிக்கு முன்னும்‌ 
பின்னும்‌ வருதலை நோக்கி அம்மூன்று பொருளைக்‌ கூறினார்‌. 
வினைச்‌ சொல்லின்‌ அகத்துவரும்‌ இடைச்சொல்‌ பற்றி யிடை 
யியலிற்‌ கூறவில்லை. “புணரியல்‌ நிலையிடைப்‌ பொருள்‌ நிலைக்‌ 
குதவுநவான இடைச்‌ சொற்கள்‌ பற்றி இடையியலில்‌ கூறவில்லை 
யெனச்‌ சேனாவரையரே “அவைதாம்‌ முன்னும்‌ பின்னும்‌”? 
(தொ. சொ. 251.) என்ற நூற்பாவுரையில்‌ கூறியுள்ளார்‌. 
அதனால்‌ வினைச்‌ சொல்லகத்து வந்த மன்‌” பற்றி மேற்கோள்‌ 
மலைவுக்‌ குற்றம்‌ ஆசிரியர்க்கு வருமோ என்றஞ்ச 
வேண்டுவதில்லை. 


இலக்கணப்‌ பழமை 


தொல்காப்பியம்‌ என்னும்‌ பழைய தமிழ்‌ இலக்கண நூல்‌ 
கி. மு. மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ இயற்றப்பட்டது. முன்னோர்‌ 
சொல்வனவும்‌, பழைய நூல்களில்‌ கூறப்படுவனவும்‌ அவர்‌ 
அடிக்கடி. குறிப்பிடும்‌ குறிப்புக்கள்‌ இரு நூற்றைம்ப துக்குமேல்‌ 
உள்ளன. அவற்றால்‌, அதற்கு முன்பே இலக்கண நூல்களும்‌ 
இலக்கியங்களும்‌ தமிழில்‌ இருந்தன என்பது அறியப்படுகிறது, 
அந்த நூலில்‌ இயற்சொல்‌, திரிசொல்‌, திசைச்சொல்‌, வடசொல்‌ 
என நான்குவகைச்‌ சொற்களைக்‌ குறிப்பிடுகிறார்‌. இயற்சொல்‌ 
என்பன அன்றாட வழக்கத்தில்‌ உள்ள சொற்கள்‌; திரிசொல்‌ 
என்பன செய்யுளில்‌ மட்டும்‌ வடிவு வேறுபட்டு வழங்கும்‌ சொற்கள்‌. 
திசைச்சொல்‌ என்பன நாட்டின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ வெவ்வேறு 
வகையாக வழங்கும்‌ வட்டார வழக்குச்‌ சொற்கள்‌. வடசொல்‌ 
என்பன சமஸ்கிருதத்‌ இலிருந்து வந்து தமிழில்‌ வழங்கும்‌ சொற்கள்‌. 


டாக்டர்‌ மு. வரதராசன்‌ 
(தமிழ்‌ இலக்கிய வரலாறு, பக்‌, 5) 


Ef 


ததை 7 ப ட சண்ட பயக்‌ 


தமிழக முதல்வர்‌, 
டாக்டர்‌ கலைஞர்‌ மாண்புமிகு மு. கருணாநிதி அவர்கள்‌ . ்‌ 
விழாச்‌ செல்வரைப்‌ பாராட்டுதல்‌ 


A IT } | 
i ர 
ல்‌ ்‌ 
. ்‌ 
ள்‌ 
்‌ be 
i, 
| 
i ஆ! 
த்ர ள்‌ 
ப ப 
7] 
ர்‌) ர 
டர்‌, 
ஷ்‌ ‘ 
நவ்‌ 4 J 
(1) 
ரபி 
| 
ட 
த 


மனோன்மணீயம்‌ சுந்தரம்‌ பிள்ளை நாடகப்‌ போட்டியில்‌ 
பரிசு பெற்ற (அனிச்ச அடி? நூலாசிரியர்‌ புலவர்‌. ஆ. பழநிக்கு ரி, 
டாக்டர்‌ கலைஞர்‌ அவர்கள்‌ ரூ. 1,000 பரிசளித்தல்‌ 


பரல்‌-க௨] பவளவிழா மலர்‌ ௪௯ 
செந்தமிழ்தேர்‌ பண்பார்‌ வாழ்க ! 
தவத்திரு. தி. செ. முருகதாச சுவாமிகள்‌, திருவாமாத்தூர்‌ 
(வெண்பா) 
முக்கால்‌ நூற்‌ றாண்டின்‌ முதியர்‌ தமிழ்வளர 
எக்கா லமும்நா டிளைஞர்‌ நலம்‌--மிக்கார்‌ நம்‌ 
தாமரைச்‌ செல்வன்‌ தகைசால்சுப்‌ பையஅண்ணல்‌ 
சேமமிக வாழ்கதிடம்‌ சேர்ந்து. 
பவளக்கா ரத்தெருவிற்‌ பாங்குபெற வாழ்வார்‌ 
பவள நிகர்‌ செந்தமிழ்‌ தேர்‌ பண்பார்‌--பவளவிழா 
இன்றுபெறும்‌ சுப்பையப்பேர்‌ ஏந்தலின்பாய்ப்‌ பல்லாண்டு. 
நன்றுமிக வாழ்க! நயந்து. 


ஆயிரத்தெட்டூழி வாழி! 
பேராசிரியர்‌ ந. சேதுரகுநாதன்‌, விருதுநகர்‌. 


எப்பையா தமிழ்வளரும்‌ எங்கையா 
தமிழ்நூல்கள்‌ என்றுகேட்டுச்‌ 

செப்பையா விடையென்றே இடக்காகச்‌ 
சிரிக்கின்ற சிறுமைமிக்க 

தொப்பையா வயிற்றினிலோ ராயிரத்தெட்‌ 
டடியடி த்த தூயனான 

சுப்பையா வேளோரா யிரத்தெட்டு 
நல்லூழி தொடர்ந்துவாழி ! 


மேலும்‌ நூறாண்டு வாழ்க! 
கவிஞர்‌ இரா. வீரன்‌, பி.ஓ.எல்‌. 
தெய்விழும்‌ பொங்கல்போல்‌ 
நேர்த்தியாய்த்‌- தமிழ்‌ நூல்கள்‌ 
நித்தமும்‌ நமக்களிப்‌ போர்‌ ; 
தைவரும்‌ பொங்கல்போல்‌ 
தமிழுக்குப்‌ பல்விழா 
தளரா(து) எடுத்து மகிழ்வோர்‌ ; 


பரல்‌-௧௨] பவளவிழா: மலர்‌ ௯௬௭ 


நடத்திவரும்‌ தாமரைத்‌ செல்வர்‌ வ. சுப்பையா பிள்ளை யவர்‌ 
கடகுச்‌ சிறப்பாக நடத்தப்‌ பெற்ற பவள விழாவிலே சைவத்திரு 
மடங்களொன்றுங்‌ கலந்து கொள்ளவில்லை. ஆனால்‌, தவத்திரு 
குன்றக்குடி யடிகளார்மட்டும்‌ தாம்‌ கலந்துகொள்ள முடியாமை 
யினைக்‌ கம்பிவழித்‌ தெரிவித்துப்‌ பாராட்டுரை வழங்கியருளி 
யுள்ளனர்‌. 

கழக நூலாசிரியர்‌ முதுபெரும்‌ புலவர்‌ இராவ்சாகேப்‌ 
கு. கோதண்டபாணி பிள்ளை யவர்கள்‌, புலவர்‌ இரா. இளங்குமரன்‌ 
அவர்கள்‌ ஆகிய இருவரையும்‌ பாராட்டியுரைத்துத்‌ தொழி 
செல்வர்‌ வள்ளல்‌ நா. மகாலிங்கம்‌ அவர்கள்‌ சார்பில்‌ அவர்தம்‌ 
மருகர்‌ திரு வாணவராயரால்‌ மாலை அணிவிக்கப்‌ பெற்றது. 
கழகச்‌ சார்பில்‌ திரு. ௧. ப. அறவாணன்‌ அவர்கள்‌ பாராட்டுரை த 
தனர்‌. சிலம்புச்‌ செல்வர்‌ அவர்கள்‌ கழகச்‌ சார்பில்‌ இருபெரும்‌ 
புலவர்கட்கும்‌ பொன்னாடை போர்த்தி அம்பலவாணர்‌ திருவுரு 
வமைந்த கவின்மிகுதட்டம்‌ வழங்கி வாழ்த்தினர்‌. 

செந்தமிழும்‌ சிவநெறியும்‌ தம்மிரு கண்களெனக்‌ கொண்டு, 
கழகத்‌ தொண்டு புரியும்‌ “தழிழ்நூற்‌ காவலர்‌”, “சித்தாந்தக்‌ காவலர்‌ 
திருமிகு வ. ச: அவர்கள்‌ கழகத்‌ தொடக்கம்‌, வளர்ச்சி, 
தொண்டு ஆகியவற்றை விரித்துக்‌ கூறித்‌ தம்‌ தமையனார்‌ 
திருவரங்கனார்‌ முதலாய பெருமக்கட்கும்‌, விழாவில்‌ பங்கு 
கொண்ட திருவாளர்களுக்கும்‌, கழக அலுவலர்‌, அச்சகப்‌ பணி 
யாளர்‌. அவையோர்‌, அன்பர்‌ ஆகிய அனைவருக்கும்‌ அகங்‌ 
கனிந்த நன்றி யுரைத்தனர்‌. நாட்டுப்‌ பண்ணுடன்‌ விழா 
இனிது நிறைவுற்றது. 

பவள விழா புதுப்படைப்‌ பென்பதைக்‌ குறிப்பிட்டோம்‌. 
அவ்‌ விழாவில்‌ கலந்து கொண்ட பெருமக்களுக்குச்‌ சூட்டப்‌ 
பெற்றவைஎன்றும்வீடா த்தண்ண றுஞ்சந்தனமாலைகள்‌ அவற்றின்‌ 
தொங்கல்‌ பவள வண்ணப்‌ பட்டுத்தோல்‌ உறை அமைந்த 
உள்ளங்கைக்குள்‌ அடங்கும்‌ ஒள்ளிய பொதுமறையாம்‌ திருக்‌ 
குறள்‌ ! மாலையை எடுத்துச்‌ செல்லுதற்கெனப்‌ பவள வண்ணப்பை 
வழங்கப்பெற்றது. 

பெருகி வழிந்தது கூட்டம்‌! மேடைப்‌ பேச்சை அன்றி 
வேறு பேச்சறியாப்‌ பேரவை ! பருகுவார்‌ அன்ன ஆர்வத்தராய்ப்‌ 
பண்போடு அமைந்த சான்றோர்‌ ! பண்பாடே உருக்கொண்ட 
பயன்மிகு விழா! எடுத்துக்‌ காட்டாக எண்ணி இறும்பூது 
எய்தத்‌ தக்க இனிய விழா! அவ்விழா மேடையில்‌ இருந்து 
மழையாய்‌, அருவியாய்‌, ஆறாய்ப்‌ பெருகிவந்த பொழிவுப்‌ 
பொருள்‌ புகலரும்‌ நலத்தின்‌ உ யுள்‌! அதனை மேலே கண்டு 
அக மகிழ்க ! வங்கக்‌ 


௨௬௮௮ | செற்தமிழ்ச்‌ செல்வி 


சேர்ந்து, ஆங்கிலமுறைக்‌ கல்வி பயின்றார்‌ ; உரையாசிரியரான 
காலஞ்சென்ற கன்னைய தாயுடுவினிடமும்‌ பின்பு கு. மதுரை 
மூதலியாரிடமும்‌ தமிழ்‌ பயின்றார்‌. 
£981 ஆம்‌ ஆண்டு வித்துவான்‌ தேர்வு எழுதித்‌ தேறினார்‌. 
அந்த ஆண்டு சூன்‌ திங்களில்‌ சென்னை வேப்பேரியில்‌ புகழ்‌ 
பெற்று விளங்கும்‌ திருப்‌ பவுல்‌ உயர்‌ நிலைப்‌ பள்ளியில்‌ தமிழாசி 
ரியராய்‌ அமர்ந்து பணியாற்றினார்‌ ; அக்காலத்தில்‌ வைக்கோற்‌ 
காரன்‌ வீதிப்‌ பள்ளியில்‌ பேராசிரியர்‌ ௪. த. சற்குணர்‌ நடத்தி 
வந்த இலக்கிய வகுப்பில்‌ சேர்ந்து ஏறக்குறைய 7 ஆண்டுகள்‌ 
பயின்றார்‌ ; மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ அப்போது நடத்திவந்த 
பண்டிதர்‌ தேர்வுக்கும்‌ படித்து 1995 இல்‌ எழுதித்‌ தேறினார்‌ ; 
1996 இல்‌ பச்சையப்பன்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ ஆசிரியராய்‌ 
அமர்ந்து 1941 வரை தமிழாசிரியப்‌ பணி புரிந்தார்‌ ; 1941இல்‌ 
பசையப்பன்‌ கல்லூரியில்‌ பதவி கிடைக்கவே அங்கு விரிவுரை 
யாளராய்ச்‌ சேர்ந்து தமிழ்த்‌ துணைப்‌ பேராசிரியராய்‌ உயர்ந்து 
1961 இல்‌ ஓய்வு பெற்றார்‌. அரசாங்க ஓய்வுகால ஊதியமும்‌ 
அவருக்குக்‌ கிடைத்தது. 
முதலில்‌ நாயகர்‌ சென்னைச்‌ சாதுமகா சங்கத்‌ தலைவரும்‌ 
வேதாந்தப்‌ பேரறிஞருமான வீர. சுப்பைய அடிகளாரிடமும்‌, 
பின்பு வியாசர்பாடிக்‌ கரபா த்திர அடிகளார்‌ ஆசிரமத்‌ தலைவரான 
மூஃதானந்த அடிகளாரிடமும்‌ வேதாந்தம்‌ பயின்றார்‌ ; பின்னவ 
ரிடம்‌ வடமொழியும்‌ கற்றார்‌. பிற்காலத்தில்‌ சைவசித்தாந்த 
சாத்திரத்தில்‌ பேரார்வம்‌ கொண்டு தாமே அவற்றைப்‌ படித்து 
அச்சாத்திரத்திலும்‌ பயிற்சி மிக்கவராய்‌ இருந்ததோடு, சைவ 
சித்தாந்தமே சிறந்தது என்றும்‌ பேசிவந்தார்‌. வைணவரா 
ருந்தும்‌ நாயகர்‌ சைவப்‌ பற்று மிக்கவராகவே விளங்கினார்‌. 
காசி இருடிகேசம்‌ முதலிய வடநாட்டுத்‌ திருப்பதிகளையும்‌ தென்‌ 
தமிழ்‌ நாட்டுப்பாடல்‌ பெற்ற கோயில்களையும்‌ வணங்கியவர்‌ இவர்‌. 
தாம்‌ படித்த இரவுப்‌ பள்ளி செய்த நன்றியை மறவாது 
தாயகா அப்பள்ளியில்‌ 47 ஆண்டுகளாய்ப்‌ பத்தாம்‌ வகுப்‌ 
அற்கு வாரத்தில்‌ ஒருநாள்‌ தமிழ்‌ கற்பித்து வந்தது குறிப்பிடத்‌ 
தக்கது. 
அவருக்கு மாதவன்‌ என்னும்‌ பெயருடைய ஒரே மகன்‌ 
இருக்கிறார்‌. 
என்னரிய இனியாண்பர்‌ இலக்கணத்தில்‌ பெரும்புலவர்‌ 
பன்னரிய நற்கவிஞர்‌ பரஞானப்‌ பேரறிஞர்‌ 
இன்றுனையே நாடிவிட்டார்‌ எம்நடேச நாயகரும்‌; 
அன்னவரை இறைவா ! நீ ஆண்டருள வேண்டுவன / 


கணை ரவைவரககை. ்‌ 


இர: 


"அத்தம்‌ பட 


பவளவிழா மலர்‌ ௬௬௯ 


உள்ளபடியே, சைவசித்தாந்தக்‌ கழகத்தை இயக்கி, 
அதன்‌ மூலம்‌ மங்கிக்‌ கிடந்த தமிழார்வத்தைத்‌ தட்டியெழுப்பிச்‌ 
செயல்படுத்தித்‌ தமிழரது நெறியைத்‌ தமிழ்நாட்டு மக்கள்‌ 
உணர்வதற்கான வகையில்‌ மறைந்திருந்த இலக்கியங்களைப்‌ 
புலப்படுத்தி, அதன்மூலம்‌ மறைந்திருந்த பொருளையெல்லாம்‌ 
பிறருக்குப்‌ புலப்படுத்தத்‌ தக்க வகையிலே உரை நூல்களை 
உருவாக்கி வளம்‌ உள்ளவர்களும்‌ திறன்‌ உள்ளவர்களும்‌ 
தங்களுடைய இல்லங்களிலே ஒரு தமிழ்‌ நூல்‌ நிலையத்தை 
அழகாக வைத்துப்‌ பார்த்துப்‌ பெருமைப்படத்தக்க வகையில்‌ 
தமிழ்நாட்டில்‌ அத்தச்‌ செல்வத்தைத்‌ தேடித்தந்த பெருமை 
வ. ௬. அவர்களைச்‌ சாரும்‌. 
75 ஆண்டுகட்கு முன்பு பிறந்தவர்கள்‌ இன்னும்‌ இளமை 
இதுவரை 1,500 நூல்களை 
தொல்காப்பியம்‌ போன்ற அறிவுச்‌ 


மறைமலையடிகள்‌ காலத்திற்கு முன்பு த 
உணர்த்துவாரில்லை. அவர்‌ ர்ச்‌ 
நீடிக்குமா என்ற நிலை இருந்தது: 

முத்தமிழ்ச்‌ சங்கங்கள்‌ தமிழ்நாட்டில்‌ இருந்தன என்ற, 
போதிலும்‌ இன்றுவரை ஒரு தமிழ்ச்‌ சங்கம்கூட நிலை நிறுத்தப்‌ 
படவில்லை. நிறுத்துவது தமிழருக்குக்‌ கடினமான காரியமாக 
இருக்கிறது என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. ஆனால்‌, 
திருவரங்கம்‌ பிள்ளை அவர்களும்‌ அவர்தம்‌ இளவல்‌ சுப்பையா 
பிள்ளை யவர்களும்‌ இணைந்து பணியாற்றியதன்‌ விளைவாகச்‌ 
சைவசித்தாந்தக்‌ கழகம்‌ இன்றைய தினம்‌ ஒரு தமிழ்ச்‌ சங்கமாக 
விளங்குகிறது என்பதை இந்த நேரத்தில்‌ தெரிவித்துக்கொள்ள 
விரும்புகிறேன்‌. 

20 ஆம்‌ நூற்றாண்டில்‌ சங்கத்தை உருவாக்கிய வ. ௬. அவர்‌ 
கட்கு இன்று பவளவிழா--பிளாட்டினம்‌ ஜுப்ளி--75 ஆம்‌ 
ஆண்டு நிறைவு கொண்டாடப்படுகிறது என்றால்‌ இன்னும்‌ 
95 ஆண்டுகள்‌ குறைவு இருக்கிறது. அது 100 ஆண்டு 
விழாவாக வெற்றிபெற வேண்டுமென்று நான்‌ விரும்புகிறேன்‌. 
விடாமுயற்சி உடையவர்கள்‌ 100 ஆண்டு வாழக்கூடும்‌ என்ப 
தற்குத்‌ தத்தை பெரியார்‌ இராமசாமி அவர்கள்‌ எடுத்துக்‌ 
காட்டாக தாட்டில்‌ உறுதியோடு உலவி வருகின்றார்கள்‌. அது. 
போன்று வ. ௬. அவர்கள்‌ நூறாண்டுகள்‌ வாழ்ந்து தமிழுக்கும்‌ 
தமிழருக்கும்‌ பணியாற்ற வேண்டும்‌ என வாழ்த்தி உங்கள்‌ 


௨௭௮ செந்தமிழ்ச்‌ செல்வி [ சிலம்பு-௪ள 


உயர்ந்து?” (பரிபா. 10:90). - 92 அசைப்பு.. ஓர்‌ ஆட்டு 
ஆட்டினான்‌. 4, ஆடுவிப்பு. ம. ஆட்டு. 

ஆட்டு- ஆட்டம்‌ 1.' அசைவு. 2. உலாவல்‌. “அஞ்சன 
மேனியை யாட்டங்‌ காணேன்‌!” (திவ்‌. திடிவாய்‌. 10:3:3). 
3. கூத்தாட்டு, 4, விளையாட்டு, 5. நாடக நடிப்பு. 
6. ஒருமுறை நாடகமாடுகை அல்லது விளையாடுகை. ஒரு 
தாளைக்கு எத்தனை ஆட்டம்‌? 7, அளவிற்குமிஞ்சி அதிகாரஞ்‌ 
செலுத்தம்‌. ஆடாத ஆட்டம்‌ ஆடினான்‌. 8. அலைக்கழிப்பு. 
என்னை ஆட்டங்காட்டுகிறான்‌. 9. முரண்டு. ஊருக்குப்‌ போக 
வேண்டுமென்று ஒரே ஆட்டம்‌ ஆடினான்‌. ம. ஆட்டம்‌: தெ,, 
௧ தி. ஆட்ட. 


ஆட்டு - ஆட்டகம்‌ - நீராட்டுச்சாலை, “அட்டகத்தி 
லானைந்‌ துகந்தார்‌ போலும்‌?” (தேவா. 720 : 4), 


ஆட்டு ஆட்டை ஒருமுறை வினையாட்டு, ஐ. டு: 
முதலாட்டை, கடைசியாட்டை, 


ஆட்டு. -ஆட்டாளி--கருமத்‌ தலைவன்‌. வங்கள்‌ கருமங்‌ 
களூக்கெல்லாம்‌ நான்‌ ஆட்டாளியா ? (உ. வ.) 


ஆடு-ஆடி - 1. கூத்தாடி.  “மணிப்பை யரவினாடி?” 
(பாரத. அருச்சுனன்‌ றவ. 1138.) 2, விளையாடி. 3. உருவன்‌ 
திழலாடுங்‌ கண்ணாடி. “பொன்னி னடியிற்‌ பொருந்துபு 
திற்போர்‌?' (மணி. 19:90)... 4. பளிங்கு. “*விதிமா ணாடியின்‌ 
வட்டங்‌ குயின்று'' (மணி, 8: 47). 


கண்‌-!- ஆடி கண்ணாடி. ம. கண்ணாடி. 
ஆடு-ஆடை-1. அசையும்‌ மெல்லிய துணி; 2. உடை 
(பிங்‌), 3. ஆடை போற்‌ பரக்கும்‌ காய்ச்சிய, பாலேடு. 
““ஆடைதனை யொதுக்கிடும்‌?? (அழகர்கல. 87). 
பால்‌-- ஆடை பாலாடை, 


' பனை ஆடைஃ பனையாடைபன்னாடை. 


பனையரையில்‌ ஆடை போன்றிருப்பதால்‌, நெய்யரி பனை 
யாடை யெனப்பட்டது. 


பன்னாடை 1. பணை தெங்கு முதலியவற்றின்‌ மட்டை 
யடியில்‌, . அலசலான முரட்டுச்‌ சணல்‌ துணிபோல்‌ ஒட்டிக்‌. 
கொண்டிருக்கும்‌ உறுப்பு. 2, அலசலான முரட்டுத்‌ துணி 


பரல்‌-௧௨ | பவளவிழா மலர்‌ ௭௦௯ 


பணி. எனவே, நான்‌ தாமரைச்‌ செல்வர்‌ சுப்பையா பிள்ளை 
யவர்களைப்‌ பற்றி நினைக்கும்‌ போதெல்லாம்‌ திருநெல்வேலிக்கு த்‌. 
தனிச்‌ சிறப்பு இருப்பதாகக்‌ கருதுகிறேன்‌. இந்தப்‌ பவளவிழா 
வினைத்‌ தொடங்கிவைக்க அழைக்கப்பட்டது பற்றி நான்‌ 
மக்ழ்ச்சி அடைகிறேன்‌. முயற்சி உடையவர்கள்‌ நீண்டநாள்‌ 
வாழ்வார்கள்‌ என்று அன்பழகன்‌ கூறினார்‌. அது முற்றிலும்‌ 
உண்மை. திரு சுப்பையா பிள்ளை அவர்கள்‌ தமிழின்‌ சிறப்பைப்‌ 
பரவச்‌ செய்ய அதனைச்‌ சமற்கிருதத்திலும்‌ வெளிக்கொணர 
வேண்டும்‌. சமற்கிருதத்தில்‌ அறிவியல்‌ கருத்துகள்‌ அடங்கி. 
யிருக்கின்றன என்று சொல்லப்படுமானால்‌ அதன்‌ பெருமை 
தமிழரையே சாரும்‌. பண்டைத்‌ தமிழர்கள்‌ சமற்கிருதத்திலும்‌ 
பல நூல்களை ஆக்கியுள்ளார்கள்‌. 


திரு பிள்ளை அவர்களின்‌ 75 ஆண்டு காலத்தில்‌ 25 ஆண்டு 
களைக்‌ கழித்தாலும்‌ எஞ்சிய 50 ஆண்டுகளில்‌ இவரைவிடச்‌ 
சிறந்த தொண்டாற்றியவர்கள்‌ இருக்க முடியுமா ? தமிழர்‌ 
செய்ய வேண்டிய பணிகள்‌ இன்னும்‌ எவ்வளவோ இருக்‌. 
கின்றன. 

தஞ்சை நூலக த்தையும்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக 
நூலகத்தையும்‌ நான்‌ பார்‌ த்திருக்கிறேன்‌. இவற்றில்‌ அறிவுக்‌ 
கருவூலங்களான தமிழ்‌ நூல்கள்‌ பலவாக இருக்கின்றன. 
இத்தகைய அறிவுக்‌ கருவூலங்களை உலகுக்களிக்க வேண்‌ டியது 
திரு சுப்பையா பிள்ளை போன்றவர்களின்‌ கடமையாகும்‌ என்று 
கூறுவதோடு அந்த மிகப்பெரிய மனிதருக்கு என்‌ வாழ்த்துக்‌. 
களைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


தலைமையுரை 

செட்டி நாட்டரசர்‌ இராசா சர்‌. முத்தையா செட்டியார்‌ 
அவர்கள்‌ தாமரைச்‌ செல்வரவர்கட்குப்‌ பொன்னாடை போர்த்தி, 
ஆற்றிய தலைமையுரைச்‌ சுருக்கம்‌ : 


திரு. பிள்ளையவர்கள்‌ 1,500 நூல்களை வெளியிட்டிருக்‌ 
கிருர்கள்‌ என்றால்‌ அது எளிதான காரியமன்று. இப்போது 
15 ஆண்டுகளாகத்தான்‌ அச்சகங்களெல்லாம்‌ ஓரளவு இலாப்‌ 
மாக நடைபெறுகின்றன. அதற்கு முன்பு அச்சகம்‌ நடத்தி 
யவர்களெல்லாம்‌ நட்டம்தான்‌ அடைந்தார்கள்‌. 50 வயதுக்கு 
மேற்பட்டவர்களுக்கு இது நன்றாகத்‌ தெரியும்‌. பிள்ளையவர்கள்‌ 
வெளிநாட்டார்‌ புகழுமளவிற்கு நல்ல நூல்களை வெளியிட்டிருக்‌ 
கிறார்கள்‌. அவற்றையெல்லாம்‌ பற்றியும்‌, தமிழின்‌ சிறப்புகள்‌. 


ப திராவிடமொழிகளில்‌ ஏவல்‌ வினை: 
7 [ திருவாட்டி ௧. புட்பவல்லி, எம்‌.ஏ., டிப்ளோமா (தெலுங்கு) 
மொழியியல்‌ துறை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌] 


திராவிட மொழிகளான தமிழ்‌, மலையாளம்‌, தெலுங்கு, 
கன்னடம்‌ முதலியவற்றில்‌ உள்ள ஏவல்வினை அமைப்பைப்பற்றி 
ஆராய்வது இக்‌ கட்டுரையின்‌ நோக்கமாகும்‌. வினைகளை அவை . 
உணர்த்தும்‌ பொருளுக்கேற்ப, ஏவல்‌, எீயங்கோள்‌, நிபந்தனை, 
வினைநிலை யுரைத்தல்‌, செயல்‌ எஞ்சு வினை எனப்‌ பிரிக்கலாம்‌. ஏவல்‌ 
வினை மற்ற வினைகளிலிருந்து மாறுபட்ட அமைப்புக்கொண்டது. 
ஏவல்‌ வினையில்‌ வாக்கிய வினையடை (Sentence adverb) இல்லை. 
ஏவல்‌ வினையில்‌ காலங்‌ காட்டும்‌ உருபு இல்லை. தன்மை, 
முன்னிலை, படர்க்கை என்னும்‌ மூவிடங்களுள்‌ இது முன்னிலை 
இடத்திற்கே உரியது. ஏனெனில்‌ கட்டளை கள்‌, வேண்டுகோள்‌ 
முதலியன கேட்பவருடன்‌ நேரடியான . தொடர்புடையன. 
செயல்‌ வினை (8௦(10 verb) மட்டுமே ஏவல்‌ வினையாகப்‌ பயன்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

திராவிட மொழிகளில்‌ உள்ள ஏவல்‌ வினை தனி வினையடி 
யாகவேோ அல்லது கூட்டு வினையடியாகவோ அமையலாம்‌. 
தனிவினையடி சான்று தமிழ்‌: போ 420' மலையாளம்‌: போ 420” 
தெலுங்கு : வெள்ளு 420” கன்னடம: ஹோகு :20” கூட்டு வினையடி 
அமைக்க வேண்டுமானால்‌ துணைவினையை இறந்தகால வினை 
யெச்சத்துடன்‌ சேர்க்கவேண்டும்‌. சான்று தமிழ்‌ : புரிந்துகொள் 
வnder$[an0”, மலையாளம்‌ : மனசிலாக்கிக்கொள்‌ “பயnersand’, 
தெலுங்கு : தெனுசு கொனு “யாக்‌, கன்னடம்‌ : தெலுசி - 
கொள்‌, “யறசர51கா0”.. ஏவல்‌ வினைகளின்‌ அமைப்பு அது வெளிப்‌ 
படுத்தும்‌ . பல்வேறு குண இயல்புகளால்‌ .வேறுபடுகின் றது. 
ஏவல்‌ வினை கட்டளையிடுவதிலும்‌ வேண்டுகோள்‌ விடுப்பதிலும்‌, 
வழிகாட்டுவதிலும்‌ பயன்படுத்தப்படுகிறது. ஏவல்‌ வாக்கியங்‌ 
களில்‌ குறைப்பு.மாற்றிலக்கண விதியைக்‌ (பletion transforma- 


1100) கையாளலாம்‌. சான்று : ்‌ 


நீ கதவை மூடு அ கதவை மூடு 

‘ you, shut the door’, “shut the door’ (0 

ஏவல்‌ வினையைக்‌ கீழ்க்கண்டவாறு பிரிக்கலாம்‌. 1. ஒருமை 
ஏவல்‌, 2. பன்மை ஏவல்‌, 3. மரியாதை ஏவல்‌, 4. பணிவு ஏவல்‌, 
த. வெறுப்பு ஏவல்‌, 6. எதிர்மறை ஏவல்‌. 


பரல்‌-௧௨] பவளவிழா மலர்‌ ௪௦௨௩ 


வேப்பேரியில்‌ பதிப்பித்தார்‌. கிடைக்காமலிருந்த அந்த 
அரிய அகரா தியை அரும்பாடுபட்டுத்‌ தேடி 1936 இல்‌ பெற்றார்‌. 
இப்படிப்‌ பல அரிய பழைய நால்களை அவர்கள்‌ தேடித்‌ தொகுத்து 
வைத்துள்ளார்கள்‌. அவர்கள்‌ தொகுத்து வைத்துள்ள 
நூல்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு கதை சொல்லும்‌. திருக்குறளை 
உலகிற்கு அறிமுகப்படுத்திய டாக்டர்‌ கிரால்‌ என்ற ஜெர்மானி 
யர்ன்‌ படத்தைத்‌ தேடியலைந்து 20 ஆண்டுகட்குப்‌ பின்‌ 
பெற்றார்கள்‌. அங்ஙனமே டாக்டர்‌ வின்சுலோ என்பவரின்‌ 
படத்தையும்‌, அரும்பாடுபட்டுத்‌ தேடினார்‌. வெளிநாடுகளுக்‌ 
கெல்லாம்‌ கடிதம்‌ எழுதிக்‌ கேட்டார்‌. கடைசியாக நியூயார்க்கு 
“மிஷினரி சொசைடி' அப்படத்தை அனுப்பி வைத்தது. அந்தப்‌ 
படம்‌ நன்றியுள்ள ஒவ்வொரு தமிழனும்‌ பார்க்க வேண்டிய 
படம்‌. இவையெல்லாம்‌ தேனீ பூக்கள்‌ தோறும்‌ சென்று 
தேனைச்‌ சேகரிப்பது போன்ற முயற்சிகளாகும்‌. திரு சுப்பையா 
பிள்ளையவர்கள்‌ பல இலக்கியங்களைத்‌ தேடி அலையும்‌ இலக்கியத்‌ 
தேனி. அந்த இலக்கியத்‌ தேனீ அமைத்துள்ள தேன்கூடு 
தான்‌ அவர்‌ அமைத்துள்ள நூலகமும்‌, காட்சிகளும்‌ ஆகும்‌. 
அந்தத்‌ தேன்கூட்டை நீங்கள்‌ எல்லாரும்‌ சென்று கண்டு 
களிக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டு அந்தத்‌ தேனீ 120 
ஆண்டுகள்‌ வாழவேண்டுமென வாழ்த்தி இந்தக்‌ காட்சியைத்‌ 
திறந்து வைக்கிறேன்‌. 


பள்லிக்கல்‌ வி இயக்குநர்‌ உயர்திரு எஸ்‌. வி. சிட்டிபாபு அவர்கள்‌ 


திரு. சிட்டிபாபு அவர்கள்‌ பேசுகையில்‌ தாமரைச்‌ செல்வர்‌ 
அவர்களின்‌ திறமை பற்றிப்‌ பாரதிதாசன்‌ அவர்கள்‌ கூறியதைச்‌ 
ட்டம்‌ காட்டினார்‌. ; பிள்ளையவர்கள்‌ ஓய்வு ஒழிச்சல்‌ 
இன்றி உழைக்கிறார்கள்‌. , தமிழிலே இருந்த கலப்படங்களை 
நீக்கித்‌ தூய்மை செய்தார்‌ மறைமலையடிகள்‌ என்பது வரலாற்‌ 
றுச்‌ சிறப்புமிக்க செய்தி. அந்த வரலாற்றுச்‌ சிறப்புக்குப்‌ 
பெருமை தேடித்தந் தவர்‌ நம்முடைய சுப்பையா பிள்ளையவர்க 
ளாவார்‌. ஒரு பாஸ்வெல்‌ இல்லையானால்‌ எப்படி ஜான்சன்‌ 
இல்லையோ அதுபோல்‌ மறைமலையடிகளாருக்குப்‌ பெரும்‌ விளம்‌ 
பரத்தைத்‌ தேடித்‌ தந்தவர்‌ திரு. சுப்பையா பிள்ளையவர்களே. 
அவர்கள்‌ என்னிடம்‌ பேசும்போதெல்லாம்‌ **தமிழுக்கு இவ்‌ 
வளவு செய்திருக்கின்றேனே, இதை இன்னும்‌ தமிழுலகம்‌ 
உணரவில்லையே!! என்பார்‌. ஆனால்‌, அதை உணர்த்திருக்‌ 
கின்ற காரணத்தால்தான்‌ நமது தமிழக முதல்வர்‌ டாக்டர்‌ 
கலைஞர்‌ அவர்கள்‌ இங்கு வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வந்து வாழ்த்துகிறார்களென்றால்‌, அது பெருமதிப்புக்குரிய ஒரு 


~ 


பரல்‌-௪௨] பவளவிழா மலர்‌ ௪௦௫ 


(தெருவெல்லாம்‌ தமிழ்‌ முழக்கம்‌ செழிக்கச்‌ செய்வீர்‌” 
என்று 60 ஆண்டுகட்கு முன்னர்‌, பாரதியார்‌ கண்ட கனவைத்‌ 
திரு. சுப்பையா பிள்ளையவர்கள்‌ நிறைவேற்றியிருக்கிறார்கள்‌. 
திருக்குறளைப்‌ பல்வேறு வகைகளில்‌ அச்சியற்றி அதற்குச்‌ 
சிறப்பும்‌ மதிப்பும்‌ ஏற்படச்‌ செய்த பெருமை சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகத்திற்கு உண்டு என்பதை நாம்‌ மறக்க 
முடியாது. உலகெலாம்‌ தமிழ்‌ பரவ ஆங்கிலத்தில்‌ பல நூல்‌ 
களைக்‌ கொண்டு வந்திருக்கிறார்கள்‌. இறவாத புது நூல்கள்‌ 
செய்த பெருமை திரு. சுப்பையா பிள்ளையவர்களுக்கு உண்டு. 


கலை இயலை வெளியிடத்தக்க ஆற்றல்‌ வேறு எந்த 
மொழிக்கும்‌ இல்லாத அளவு தமிழுக்குத்தான்‌ உண்டு. ஆனால்‌, 
அறிவியலறிவைத்‌ தமிழில்‌ தரமுடியுமா என்றால்‌, அதில்‌ நாம்‌ 
பின்‌ தங்கியே இருக்கிறோம்‌. அறிவியலறிவு புறத்தோற்றத்தை 
யும்‌ கலையியல்‌ அறிவு அகத்தோற்றத்தையும்‌ வளர்க்கும்‌. 
இரண்டும்‌ வளர அறிஞர்கள்‌ ஒத்துழைப்புத்‌ தேவை. உலக 
நாடுகளின்‌ மக்களின்‌ அறிவோடு ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌ 
தமிழரின்‌ அறிவு எந்த வகையிலும்‌ குறைந்தது அன்று. அதை 
அறிந்து பயன்படுத்தக்‌ கழகம்‌ பணியாற்றுகிறது. அதன்‌ 
தலைவர்‌ வாழ்க என்று கூறி விழாக்குழுவின்‌ சார்பில்‌ இப்‌ பவள 
விழா மலரை வெளியிட்டுத்‌ தமிழக முதல்வர்‌ மாண்புமிகு டாக்டர்‌ 
கலைஞரவர்களிடம்‌ வழங்குகிறேன்‌. 


தமிழக முதல்வர்‌ மாண்புமிகு டாக்டர்‌ கலைஞர்‌ அவர்களின்‌ பொன்னுரை : 


கழக ஆட்சியாளரைப்‌ பாராட்டியும்‌, “அனிச்ச அடி' 
நாடக நூலை வெளியிட்டும்‌ முதல்வர்‌ ஆற்றியவுரை : 


இன்று என்‌ அன்பிற்கும்‌ மதிப்பிற்குமுரிய திரு. சுப்பையா 
அவர்களது பவளவிழாக்‌ கொண்டாட்டத்தில்‌ இரண்டு மந்திரி 
களும்‌ இரண்டு இராஜாக்களும்‌ வந்திருக்கின்றனர்‌. ஒருவர்‌ 
இராஜா (செட்டிநாட்டரசர்‌ இராசா சர்‌. முத்தையா செட்டியார்‌) 
மற்றொருவர்‌ (உயர்‌ நீதிமன்ற நடுவர்‌) மகாராஜா. பழங்காலத்‌ 
தில்‌ தமிழுக்குப்‌ பாடுபட்ட பெரும்‌ புலவர்களை மன்னர்‌ தங்கள்‌ 
கொலு மண்டபத்தில்‌ அமைச்சர்கள்‌ புடைசூழ வரவேற்று 
வாழ்த்திப்‌ பரிசளித்தார்கள்‌ என்று வரலாறு கூறும்‌. அதே 
உடையோடு இல்லாவிட்டாலும்‌ அதே பண்பாட்டோடு அந்த 
நிலை திரும்புகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான்‌ திரு. 
சுப்பையர்‌ அவர்கட்கு இவ்விழா எடுக்கப்படுகிறது. 


௪௭47 


(ச்‌ 


பரல்‌-இ] அமரர்‌ மூதறிஞர்‌ இராஜாஜி... குறிப்பு ௨௮௯ 


பொதுநல ஈடுபாடே அமைதிக்கு வாயிலென உணர்ந்தார்‌. 
அப்‌ பொதுநலத்தொண்டினை ஆற்றுதற்கு வாய்ப்பாகச்‌ 
சேலம்‌ நகரமன்றத்‌ தலைவர்‌ பதவியைக்‌ கைப்பற்றினார்‌. 
இயற்கையிலேயே சீர்திருத்த மனப்பான்மை வாய்க்கப்பெற்ற 
இராஜாஜி அவர்கள்‌ நகரமன்றத்‌ தலைவர்‌ பதவியின்‌ வாயிலாகப்‌ 
பல சீர்திருத்தக்‌ கொள்கைகளை எதிர்ப்புகளுக்கு அஞ்சாமல்‌ 
நடைமுறைப்படுத்தினார்‌. அவற்றுள்‌ குறிப்பிடத்தக்கவை 
தீண்டத்தகாதவர்‌ என்று அந்நாளில்‌ கருதப்பட்ட அரிசன 
மக்கள்‌ பார்ப்பனர்‌ குடியிருப்புப்‌ பகுதிகளின்‌ வழியே செல்லு 
முரிமையும்‌ பொதுநீர்க்‌ குழாய்களைப்‌ பயன்படுத்துமுரிமையு 
மாகும்‌. இச்‌ செயல்‌ காந்தியடிகள்‌ அரிசன முன்னேற்ற 
இயக்கம்‌ தொடங்குவதற்குமுன்பே இராஜாஜி அவர்களால்‌ 
திகழ்த்தப்பட்டமை தனிச்‌ சிறப்புக்குரியதாகும்‌. அக்காலம்‌ 
காந்தியடிகள்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ இந்திய மக்கள்‌: குடி 
யுரிமைப்‌ போராட்டத்தில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. அப்போராட்ட 
இயக்கத்திற்கு உதவியாக இராஜாஜி அவர்கள்‌ நன்கொடை 
மூலம்‌ பொருள்பெற்றுக்‌ காந்தியடிகளுக்கு உதவினார்‌. 
1917இல்‌ இராஜாஜி அவர்கள்‌ சென்னை நகரில்‌ குடி 
யேறினார்‌. அவ்வாண்டில்‌ காந்தியடிகள்‌ சென்னை வந்து 
இந்து நாளிதழாசிரியராகிய அமரர்‌ கத்தூரிரங்க ஐயங்கார்‌ 
அவர்கள்‌ வீட்டில்‌ தங்கினார்‌. அப்பொழுதுதான்‌ இராஜாஜியும்‌ 
காந்தியடிகளும்‌ முதன்‌ முதல்‌ ஒருவரையொருவர்‌ நேரில்‌ 
கண்டனர்‌. அம்‌ முதற்‌ காட்சியிலேயே இருவரும்‌ உணர்‌ 
வொற்றுமை காரணமாக நன்கு பிணைப்புண்டனர்‌. அப்‌ 
பிணைப்புப்‌ பின்னர்‌ மேலும்‌ மேலும்‌ இறுகி இராஜாஜி 
மகள்‌ இலக்குமியும்‌ காந்தியடிகள்‌ மகன்‌ தேவதாசும்‌ 
திருமணம்‌ மேற்கொள்ளும்‌ நிலையில்‌ குடும்பத்‌ தொடர்பாக 
மலர்ச்சியுற்றது. 
காந்தியடிகளைக்‌ கண்ட நாள்முதல்‌ இராஜாஜி அவர்கள்‌ 
பொதுவாழ்வில்‌ மேலும்‌ மிகுதியாக ஈடுபட்டு உழைக்கலானார்‌. 
1920 இல்‌ அடியோடு தொழிலைவிட்டுத்‌ தொண்டாற்றிச்‌ சிறை 
புகுந்தார்‌. 1921இல்‌ காங்கிரசின்‌ பொதுச்‌ செயலாளரானார்‌. 
1922 முதல்‌ 1942 வரை காங்கிரசுச்‌ செயற்குழுவின்‌ உறுப்‌ 
பினராயமைந்து தொண்டு புரிந்தார்‌. 1942இல்‌ கருத்து 
வேற்றுமை காரணமாகக்‌ காங்கிரசுக்‌ கட்சியிலிருந்து விடுபட்‌ 
டிருந்தார்‌. மீண்டும்‌ 1946இல்‌ காங்கிரசில்‌ சேர்ந்தார்‌. 
1946-47இல்‌ காரியக்கமிட்டி உறுப்பினரானார்‌. 
1921இல்‌ காங்கிரசு சட்டமன்றத்தில்‌ புகவேண்டுமென்று 
எடுத்த முடிவை எதிர்த்துச்‌ சில ஆண்டுகள்‌ அரசியலிலிருந்து. 
௪௭-20 


